சுற்றுச் சூழலும் - 
தற்சார்பு நிலையும் 

ENVIRONMENT AND 


SELF - RELIANCE 


யோனா ஃப்ரைட் மான் மற்றும் ஏடாஷார் 

Yona Friedman & Eda Schaur 


சுயசார்பிற்கான விஞ்ஞான அறிவைத் தரும் 
தகவல் தொடர்புமையம் 
ஐக்கிய தேசிய பல்கலைக் கழகம் அதோடு பங்கேற்ற அகில உலக அறிவியல் 
கழகம் இவற்றின் கீழ் வெளியிடப்படுகிறது . 


லா ஷே கூறியது : 
பசித்திப்போருக்கு உணவாக ஒரு 
மீனைத் தருவது சரியானது . 
LAO TASE TOLD : 


IT IS RIGHT TO GIVE A FISH 
TO THE HUNGRY . 


மீனை எப்படிப் பிடிக்கலாம் 
என்பதை அவனுக்கு கற்றுத் 
தருவது மேலானது . 


IT IS BETTER TO TEACH HIM 
HOW TO CATCH A FISH . 


ஆனால் கோடிக்கணக்கானவர்கள் 
பசியோடிருக்கும் போது என்ன 
செய்வது ? 


BUT WHAT TO DO 
WHEN MANY MILLIONS 
ARE HUNGRY ? 


அவர்களுக்குத் தேவையான உணவை 
அவர்களே எப்படி உற்பத்தி செய்து 
கொள்ளலாம் என்பதைக் கற்றுத் 
தருவது மிகவும் சிறந்தது . 


国国圖 


NARENT 


IT IS THE BEST TO TEACH THEM 
HOW TO PRODUCE THEIR 
FOOD THEMSELVES . 


சுற்றுச் சூழலும் - தற்சார்பு நிலையும் 
ENVIRONMENT AND SELF-RELIANCE 


By 
யோனா ஃபரைட்மான் மற்றும் ஏடா ஷார் 

Yona Friedman and Eda Schaur 


தமிழாக்கம் 
எம் . ஆர் . ராஜகோபாலன் 


வெளியீடு : 
காந்திகிராம அறக்கட்டளை 
காந்திகிராமம் - 624 302 

தமிழ்நாடு 


This book has been published with the financial 
assistance provided by the Tamil Nadu State 
Pollution Control Board . The Gandhigram Trust is 
grateful to the Board . 


அணிந்துரை 
சுற்றுச்சூழலும் தற்சார்பு நிலையும் என்ற மிக அருமையான 
படங்களுடன் மிகவும் தெளிவாகப் புரிந்து கொள்ளும் வகையில் 
பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த யோனா ஃப்ரைட்மான் மற்றும் ஏடாஷார் 
இந்நூலை எழுதியுள்ளார் . இவர்கள் "விஞ்ஞான அறிவு 
அடிப்படையிலான தகவல்களைச் சுயதேவைப் பூர்த்திக்காகப் பரப்பும் 
மையம் " என்ற அமைப்பை நடத்தி வருகின்றனர் . 

இந்த நூலை டெல்லியில் அமைந்துள்ள மனிதவள மேம்பாட்டு 
மையம் , 1993ம் ஆண்டில் காந்திய கல்விமையத்தின் நிதிஉதவியுடன் 
வெளியிட்டுள்ளது . இந்தப் புத்தகத்திலுள்ள கருத்து . விளக்கங்கள் 
மட்டுமல்ல , சில கோடுகளால் ஆனால் எளிதில் புரிந்து மனதில் 
பதியும்படி உள்ள படங்களும் மனதைக் கவருவதாகவும் , தொடர்ந்து 
இந்த புத்தகத்தை படித்து முடிக்க ஆவல் தூண்டுவதாகவும் உள்ளது . 

இதைப் படித்து ரசித்து எங்களில் சிலர் அதுபற்றி 
பேசிவிட்டு விட்டோம் . ஆனால் , சுற்றுப்புற சூழலிலும் , மாசுக் 
கட்டுப்பாட்டிலும் மிகவும் ஆர்வமுள்ளவரும் ஆங்கிலம் , ஹிந்தி 
ஆகிய மொழிகளை ரசித்து தமிழில் மொழிபெயர்க்கும் 
நிபுணத்துவமும் பெற்றவருமான திரு . எம் . ஆர் . ராஜகோபாலன் 
அவர்கள் மிக அழகாகத் தமிழாக்கம் செய்துள்ளார் . இந்தப் 
புத்தகத்தில் மாசுக்கட்டுப்பாடு , குப்பையுடன் வாழவேண்டாம் , 
சுற்றுச்சூழலும் ஏழ்மையும் , வீணாக்கும் குப்பையை உபயோகமான 
உரமாக்குதல் போன்ற இன்னபிற தலைப்புகளும் , மிக 
உபயோகமாகவும் , எல்லோரும் எளிமையாக அன்றாட வாழ்க்கையில் 
பின்பற்றி பயனடையக் கூடியதாகவும் உள்ளது . தமிழாக்கம் 
செய்யப்பட்டுள்ள இந்தப் புத்தகம் படிப்போர் எல்லோருடைய 
கவனத்தையும் ஈர்க்கும் . அன்றாட வாழ்க்கையில் அதைப் 
பின்பற்றவும் உபயோகமாக இருக்கும் . நீங்களும் படித்துப் 
பயனடைவதுடன் மற்றவர்களுக்கும் பயனடைய உதவலாம் . 

ர . கௌஸல்யாதேவி . 
காந்திகிராமம் 

நிர்வாக அறங்காவலர் 
ஜனவரி , 2001 

காந்திகிராம அறக்கட்டளை 


அறிமுகம் 


NWHI 


சுயசார்பு நிலைக்கான தகவல்கள் 

இப்பொழுதும் கூட நம்மில் பலரும் விஷயங்களைத் 
தெரிந்து கொள்வதுதான் அறிவுக்கு அடையாளம் என்றும் 
மேலும் மேலும் பல விஷயங்களைத் தெரிந்து கொள்வதன் 
வாயிலாக அறிவாளியாகிவிடலாம் என்றும் நம்புகிறோம் . இந்த 
வாதம் சரியானது என்றால் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் பற்றி 
நாம் தெரிந்து வைத்துள்ள ஏராளமான தகவல்களின் வாயிலாக 
நாம் பெற்றுள்ள அறிவினைப் பயன்படுத்தி நோய்கள், பசிப்பிணி , 
பல்வேறு தேவைகள் அனைத்தையும் விரட்டி 
அடித்திருக்கலாம் . 

விஞ்ஞானம் நமக்குத் தரும் தகவல்கள் வெகு வேகமாக 
வந்தவண்ணம் உள்ளன . அத்தகவல்களை பயன்படுத்திக் 
கொள்வதற்கான அவகாசம் நமக்குக் கிடைப்பதில்லை . நமக்குத் 
தெரியவரும் தகவல்கள் வெகு வேகமாக வளர்ந்து 
கொண்டிருக்கின்றன. ஆனால் , நமது அறிவு என்னவோ ஆமை 
வேகத்தில்தான் முன்னேறி வருகிறது . 

இன்றைய சூழலில் வளர்ந்துவரும் வறுமைப்பிணி , பெருகி 
வரும் வேலையில்லாத் திண்டாட்டம் . ஏற்றத்தாழ்வுகள் 
பொறுப்பற்ற நுகர்வு கலாச்சாரம் இயற்கை வளங்கள் பாழடைதல் , 
சுற்றுச் சூழல் சீர்கேடு , பெருகிவரும் வன்முறை , குன்றிவரும் 
மனித நேயம் போன்ற தீயசக்திகளை மனித சமுதாயம் 


எதிர்கொள்ள வேண்டியுள்ளது . இதற்கான முக்கிய காரணம் 
தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ற வேகத்தில் நமது அறிவும் 
விவேகமும் வளராததுதான் . 

விஞ்ஞான அறிவைப் பயன்படுத்திய முறையில் 
சொல்லப்போனால் ஒருசில மனிதர்கள் தங்களது சுயநலத்திற்காக 
விஞ்ஞானத்தைத் தவறான முறையில் கையாண்ட விதத்தில்தான் 
தவறு நிகழ்ந்துள்ளது . ஒருசிலர் தங்களது ஆசைகளை 
நிறைவேற்றிக் கொண்டனர் . பெரும்பாலான மனிதர்கள் 
பாதிப்புக்கு ஆளாயினர் . 

இந்தக் கட்டத்தில்தான் நாம் உலகப்புகழ் பெற்ற பிரான்சு 
நாட்டின் கட்டிடக் கலை நிபுணரும் மனித நேயம் மிக்கவருமான 
யோனா ஃப்ரைட்மானின் எழுத்துக்களை நினைவு கொள்ள 
வேண்டும் . எழுத்தறிவு இல்லாதவர்கள் கூட விஞ்ஞான அறிவு 
பெறுவதற்கு அவர் வழிவகுத்தார் . படங்களின் வாயிலாகப் 
பாமரர்களும் விஞ்ஞான அறிவு பெறலாம் என்று அவர் 
நிரூபித்துக் காட்டினார் . வாழ்க்கைக் கல்வி பற்றிய அவரது 
கோட்பாடு , மனித சமுதாயத்தில் நிலவிவரும் அவலங்களால் 
பாதிப்புற்ற ஒரு இதயத்தின் கூக்குரல் என்று கொள்ள வேண்டும் . 
இயற்கை சீற்றங்களினாலும் ஒரு சில மனிதர்களாலும் ஏற்படும் 
இன்னல்களை எதிர்த்துப் போராடுவதற்கு அவரது எழுத்துக்கள் 
வழிகாட்டுகின்றன . விஞ்ஞானத் தகவல்களை எழுத்தறிவற்ற 
பாமர மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு அவர் புதியதோர் 
உத்தியைக் கையாண்டார் . மனித சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு 
இதுவே சரியான பாதையும் கூட . 

புதுடில்லியில் உள்ள தேசிய ஆராய்ச்சி மேம்பாட்டுக் கழகம் 
கண்டுபிடிப்புத் தகவல் என்ற மாதப் பத்திரிக்கையை வெளியிட்டு 
வருகிறது . ஃபிரைட்மானின் வாழ்க்கைக் கல்வி இப்பத்திரிகையில் 
பிப்ரவரி 80லிருந்து தொடர் கட்டுரையாக வெளியிடப்பட்டது . 
இந்தத் தொடருக்கு வாசகர்களிடையே நல்ல வரவேற்பு 
இருந்தது . கூடவே , கிராம முன்னேற்றப் பணியில் ஈடுபட்டள்ள 
தொண்டு நிறுவனங்கள் வாழ்க்கைக் கல்வியை பல்வேறு இந்திய 
மொழிகளிலும் மொழிபெயர்த்து மக்களிடையே பரப்பின . நமது 


திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான எளிய முறைகள் 
இவரது எழுத்துக்களில் அடங்கியுள்ளன . இதன் காரணமாக 
இவரது எழுத்துக்களைப் படிப்பவர்கள் நிச்சயமாகப் 
பல விதங்களில் சுயசார்ப்புத் திறனை வளர்த்துக் 
கொண்டிருப்பார்கள் என்று நம்பலாம் . 

ஏழை , எளிய மக்களிடையே சுயசார்புத் திறனை 
வளர்ப்பதற்கான வழிமுறைகளை அவர்களுக்கு எந்த முறையில் 
எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பது பற்றி ஃப்ரைட்மான் பல 
ஆண்டுகளாகச் சிந்தித்து வந்துள்ளார் . இச்சிந்தனையின் 
அடிப்படையில் விஞ்ஞானத் தகவல்களை மக்களிடையே 
பரப்புவதற்கு அவர் வகுத்துள்ள வழிமுறை - பாமரர்களுக்கு 
மட்டுமின்றி , அரைகுறையாகப் படித்தவர்களுக்கும் நன்கு 
படித்தவர்களுக்கும் கூட பயன்படும் விதத்தில் அமைந்துள்ளது . 
இவரது எழுத்துக்களைப் படிப்பதன் வாயிலாக மனிதனின் 
திறமைகள் நன்கு வளர்ந்து , அவன் மேம்பாடுற்று சமுதாயத்தில் 
பயனுள்ளதோர் மனிதனாக உருவாக முடியும் . 

ஃப்ரைட்மான் தற்சமயம் விஞ்ஞான அறிவு 
அடிப்படையிலான தகவல்களைச் சுயதேவைப் பூர்த்திக்காகப் 
பரப்பக்கூடிய ஒரு மையத்தின் ஒருங்கிணைப்பாளராகப் 
பணியாற்றி வருகிறார் . இந்த மையம் ஐக்கிய நாடுகள் 
பல்கலைக்கழகத்தினால் நிறுவப்பட்டது . இதில் பன்னாட்டு 
விஞ்ஞானக் கழகமும் பங்கேற்கிறது . இந்த மையத்தில் திருமதி 
ஏடாஷார் திரு. ஃப்ரைட்மானின் உதவி ஒருங்கிணைப்பாளராகப் 
பணியாற்றுகிறார் . 

பின்தங்கிய நாடுகளில் மனித வள மூலதனத்தை 
( மனிதர்களின் செயல்திறனை) மேம்படுத்துவதற்குப் போதுமான 
மூலதனம் இருப்பதில்லை . இச்சூழலில் பாமர மக்களின் 
விஞ்ஞான தொழில்நுட்ப அறிவை வளர்ப்பதன் வாயிலாக 
அவர்களது செயல்திறனை மேம்பாடுறச் செய்யலாம் என்பதே 
ஃப்ரைட்மானின் கோட்பாடு . இவ்விதத்தில் மக்களின் 
அடிப்படைத் தேவைகளாகிய உணவு . எரிபொருள்கள் . 
வசிப்பிடம் , சுகாதாரம் , வெள்ளம் , புயல் போன்ற பெரும் 


அபாயங்களை எதிர்நோக்கும் திறன் ஆகியவற்றை வளர்த்துக் 
கொண்டு மனிதர்கள் தன்னம்பிக்கையுடனும் , தன்னிறைவுடனும் 
வாழ இயலும் . தன்னிறைவு பெற்ற மனிதர்கள் அரசைச் சார்ந்து 
இருக்க வேண்டியதில்லை . அரசும் தனது நிதியையும் , 
வளங்களையும் வேறு முன்னேற்ற திட்டங்களுக்குப் 
பயன்படுத்திக் கொள்ளலாம் . 

விஞ்ஞானத் தொழில்நுட்ப அறிவையும் , தகவல்களையும் 
மக்களிடையே பரப்புவதற்காக உரிய தலைப்புடன் கூடிய 
கேலிச்சித்திரங்களை ( கார்ட்டூன் ) பயன்படுத்தியது . 
ஃப்ரைட்மானின் புதியதோர் அணுகுமுறையைாகும் . சுற்றுச் சூழல் 
கல்வி , கட்டிடக் கலைக்கான வழிமுறைகள் , வீடுகளில் 
சமையலறைத் தோட்டம் (கிச்சன் கார்டன் ) ஷெல்புகளில் உணவு 
தயாரிப்பு , வறட்சியை சமாளிப்பது , புயல் வெள்ளம் போன்ற 
பேரபாயங்களுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகள் , சுகாதாரம் , 
சத்துணவு போன்ற பல்வேறு துறைகளில் இந்த கேலிச்சித்திரங்கள் 
வாயிலாக தகவல்கள் மக்களைச் சென்றடைகின்றன . 

ஆரம்பத்தில் இக்கேலிச் சித்திரங்கள் சுவரொட்டிகளாகவே 
இருந்தன . கிராமங்களில் ஓரளவுக்குப் படித்தவர்கள் 
படிக்காதவர்களுக்கு இக்கேலிச் சித்திரங்களின் பொருளை 
விளக்கினர் . குறைந்த செலவில் பெரும் எண்ணிக்கையிலான 
மக்களுக்கு விஞ்ஞானத் தகவல்களைப் பரப்புவதுதான் 
ஃப்ரைட்மானின் முக்கிய நோக்கம் . இக்கேலிச் சித்திரங்களில் 
சில மாற்றங்களைச் செய்து திரைப்படங்களையும் . 
தொலைக்காட்சி ( டெலிவிஷன் ) நிகழ்ச்சிகளையும் , ஏன் - 
ஒலிநாடா நிகழ்ச்சிகளையும் கூடத் தயாரிக்கலாம் . எளிய 
சாதனங்களைப் பயன்படுத்தி முன் அனுபவம் இல்லாதவர்கள் 
கூட திரைப்படங்களைத் தயாரிக்கலாம் . உண்யிைலேயே , இந்த 
எளிமையான தொழில்நுட்பத்திற்காக 1962ம் ஆண்டு வெனிஸ் 
நகரத்தில் நடந்த உலகத் திரைப்பட விழாவில் ஃப்ரைட்மானின் 
மையம் தங்கச் சிங்கத்தைப் ( கோல்டன் லயன்) பரிசாகப் பெற்றது . 
முன்னேற்றப் பணிகளில் ஈடுபட்டள்ள நிறவனங்களின் களப் 
பணியாளர்களுக்கு இத்திரைப்படங்கள் பேருதவியாக இருக்கும் . 

ஃப்ரைட்மானின் மையம் இதுவரை கிட்டத்தட்ட 300 
கையேடுகளைத் தயார் செய்துள்ளது . இவற்றில் சில கையேடுகள் 


செய்தித் தாள்களுக்குப் பயன்படும் விதத்தில் 
சுருக்கப்பட்டுள்ளன. பல புதிய கையேடுகளும் தயாரிக்கப்பட்டு 
வருகின்றன . பண்ணைக் காடுகள் , சமையலறைத் தோட்டம் 
எரிபொருள்கள் , சுகாதாரம் , சத்துணவு மற்றும் உணவு பாதுகாப்பு , 
சுற்றுச்சூழல் போன்ற துறைகளில் தயாரிக்கப்பட்டுள்ள 
இக்கையேடுகள் தன்னிறைவுக்கான ஒரு கலைக் களஞ்சியத்தை 
( என்ஸைக்ளோபீடியா) தயாரிக்கப் பயன்படும் . 

ஃப்ரைட்மானின் கையேடுகளுக்குப் புத்தக வடிவம் 
கொடுப்பதற்கான முதல் முயற்சிதான் நீங்கள் இப்போது படித்துக் 
கொண்டிருக்கும் சுற்றுச்சூழலும் சுயசார்பும் என்ற நூல் . மனித 
வள முன்னேற்ற மையம் இப்படி ஒரு நூலினை வெளியிடுவதற்கு 
வாய்ப்புக் கிடைத்ததைப் பெருமையாகக் கருதுகிறது . பிரான்ஸ் 
நாட்டின் அரசு அமைப்பாகிய சுற்றுச் சூழல் மையம் 1990ம் 
ஆண்டில் இப்புத்தகத்தின் ஆங்கில மொழி வெளியீட்டிற்கு நிதி 
உதவி அளித்தது . 

அந்த ஆங்கில நூலை புதியதோர் முறையில் ஆங்கிலம் , 
ஹிந்தி ஆகிய இருமொழிகளும் இணைந்த வெளியீடாக 
மனிதவள மேம்பாட்டு மையம் வெளியிட்டது . இந்த இரு மொழி 
வெளியீட்டிற்கு ஹைதராபாத்தில் அமைந்துள்ள காந்தீய கல்வி 
மையம் நிதியுதவி செய்திருந்தது . 

சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் ஈடுபட்டள்ள பல்வேறு தொண்டு 
நிறுவனங்களுக்கும் இந்த நூல் பயனுள்ளதாக இருக்கும் என்று 
நம்புகிறோம் . 

வி . கான் 
டில்லி , 

நிர்வாக அறங்காவலர் 
இந்தியா , 

மனிதவள மேம்பாட்டு மையம் 
ஜூன் 30 , 1993 

டில்லி . 


மொழிபெயர்ப்பாளரின் குறிப்பு 
டில்லிவாசியாகிய என் அருமை நண்பர் அரவிந்த் குப்தா அவர்கள் 
கல்வி , அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த துறைகளில் பல அரிய 
கட்டுரைகளையும் நூல்களையும் ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் 
எழுதியும் மொழிபெயர்த்தும் வருகிறார் . கான்பூர் ஐ . ஐ . டியில் பட்டம் பெற்ற 
அவருடன் படித்த மற்ற நண்பர்கள் பல்வேறு துறைகளில் பெரிய 
பதவிகளில் அமர்ந்து பெரிய தொகைகளை ஊதியமாகவும் பெற்று 
வருகிறார்கள் . ஆனால் , அரவிந்த் குப்தா தான் வகித்த நல்ல பதவியைத் 
துறந்துவிட்டு பல அரிய நூல்களின் வாயிலாக மாணவர்களுக்கும் அதிகம் 
படிக்ககாதவர்களுக்கும் அறிவைப் பரப்புவதைத் தன் வாழ்க்கையின் 
குறிக்கோளாகக் கொண்டுள்ளார் . 

தாம் படித்து ரசித்த புத்தகங்களை அவ்வப்போது எனக்கு அனுப்பி 
வருகிறார் . இந்த வரிசையில்தான் " சுற்றுச்சூழலும் சுயசார்பும் ” என்ற இந்த 
நூலும் அடங்கும் . இந்த அரிய நூலினை எனக்கு அனுப்பி வைத்ததற்காக 
முதற்கண் திரு . அரவிந்த் குப்தா அவர்களுக்கு எனது நன்றியினைத் 
தெரிவித்துக் கொள்கிறேன் . இந்த நூலை மொழிபெயர்ப்பதில் எனக்கு ஊக்கம் 
அளித்த நிர்வாக அறங்காவலர் டாக்டர் கௌசல்யாதேவி அவர்களுக்கும் 
எனது நன்றி உரித்தாகுகிறது . 

எனது தமிழ்க் கையெழுத்து ஏடுகளைப் படித்து முறையாக ஆங்கில 
மூலவடிவத்துடன் இணைத்து தட்டச்சுப் பிரதியினை வடித்துக் கொடுத்த 
லட்சுமி கல்வியியல் கல்லூரியில் உதவியாளராகப் பணியாற்றும் திரு . 
ரெங்கராஜன் அவர்களுக்கும் எனது நன்றியினைத் தெரிவித்துக் 
கொள்கிறேன் . இப் புத்தகத்தின் அச்சுப் படிகளைப் ( Proof) படித்து ஆங்கில 
நூலுடன் ஒப்பிட்டுப் பார்த்து , உரிய திருத்தங்கள் செய்து கொடுத்து உதவிய 
காந்திகிராமம் லட்சுமி கல்வியியல் கல்லூரி விரிவுரையாளர் செல்வி வாசுகி 
அவர்களுக்கும் எனது நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . இந்த 
மொழி பெயர்ப்பை புத்தக வடிவில் கொண்டுவருவதற்கு உரிய 
ஏற்பாடுகளைச் செய்த காந்திகிராம அச்சகத்தின் முதுநிலை மேலாளர் திரு. 
ஜோசப் அவர்களுக்கும் எனது நன்றி . 

கடைசியாக இப்புத்தகத்தைப் படிப்பதன் வாயிலாக இதன் வாசகர்களில் 
ஒரு சிலருக்காவது சுற்றுச்சூழலைப் பாதுகாத்துப் பேணவேண்டும் என்ற 
உணர்வு ஏற்பட்டு அதனை ஓரளவிற்காவது வாழ்க்கையில் 
கடைப்பிடிப்பார்களேயானால் இந்த மொழிபெயர்ப்பு பயனுள்ளதாகும் . 
ஜனவரி 2001 

எம் . ஆர். ராஜகோபாலன் . 

செயலாளர் 
காந்திகிராம அறக்கட்டளை 


- 


இந்த அறிமுகம் ஹிந்தி - ஆங்கிலப் பதிப்பிற்காக திரு கான் அவர்களால் 
எழுதப்பட்டதாகும் . 


vii 


உள்ளே....... 
I . நீங்களும் உங்களது சுற்றுச்சூழலும் 


II . நிறைய மரங்களை வளருங்கள் 

II. GROW MORE TREES 


- 


- 


- 


MIIIllull 


Mulluml 


1 


1 . உங்களது சுற்றுச் சூழல் உங்களுக்கு முக்கியமானது 
2 . உங்களது உலகத்தையே நீங்கள் மாசுபடுத்துகிறீர்கள் 
3 . குப்பைகளுடன் கூடி வாழாதே 

சுற்றுச்சூழலும் ஏழ்மையும் 

விழலைச் செல்வமாக்குதல் 
6 . வீணாகும் பொருள்களிலிருந்து உணவு 
7 . சமையலுக்குத் தேயைான எரிபொருளை நீங்களே 

தயாரிக்கலாம் 
8 . நகரங்களின் குப்பை கூளங்கள் நல்லதோர் வளம் 


1 . காட்டு விவசாயம் என்றால் என்ன ? 
2 . காட்டு விவசாயம் : என்ன மாதிரிக் காடுகள் ? 
3 ) . காட்டு விவசாயம் : என்ன மாதிரிப் பயிர்கள் ? 
4 . காட்டுப் பண்ணையைப் பராமரிப்பது எப்படி ? 
5 . மூன்றடுக்குகளில் விவசாயம் 
6 . குறைவான மழையில் மரங்களை வளர்த்தல் 


1 . Your Environment is important for you 
2 . It is Your Own World You Pollute 
3 . Don t Live With Garbage 
4 . Environment and Poverty 
5 . Weed into Wealth 
6 . Waste into Food 
7 . Grow Your Own Fuel for Cooking 
8 . Urban Waste : A Valuable Resource 


1 . What is Agro -Forestry ? 
2. Agro - Forestry : Which Forests ? 
3. Agro -Forestry : Which Crops ? 
4 . What Care Does a Woodland Farm Need ? 
5 . Farming in Three Storeys 
6 . Growing Trees with Little Rain 


IN 


viii 


1 . உங்களது சுற்றுச் சூழல் YOUR ENVIRONMENT IS 
உங்களுக்கு முக்கியமானது IMPORTANT FOR YOU 


III . தரிசு நிலத்தை விளைநிலமாக மாற்றுவது 

எப்படி ? 
WASTELAND INTO FARMLAND 


உங்களைச் சூழ்ந்துள்ள எல்லாப் All things around you that make 
பொருள்களுமே சுற்றுச் சூழலில் up the environment are 
அடங்கும் . இவை ஒன்றுக்கு interrelated , and any imbalance 
ஒன்று தொடர்புடையவை . 

. . in this relationship can be 
இந்தத் தொடர்பில் பாதிப்பு 
ஏற்பட்டால் உங்களுக்குக் karmOyou . 
கெடுதல் விளையக் கூடும் . 


- 


III 


I 


II 


. 


உங்களைச் சூழ்ந்துள்ள 
அனைத்துமே சுற்றுச் சூழலில் 
அடங்கும் . 


Environment is everything 
around you : 


106 


116 


. 


1 . தரிசு நிலத்தை நல்லநிலமாக மாற்றுதல் 
2 . களர் நிலத்தினைக் கழுவுதல் 
3 . மலைச் சரிவுகளில் இயற்கை முறையில் 

அடுக்குத்தளம் அமைத்தல் 

ஓடிவரும் தண்ணீ ரைச் சேமிப்பது எப்படி ? 
5 . குறைந்த அளவு நீரில் விளையும் பயிர்கள் 


122 


உயிரற்ற பொருள்கள் ( காற்று , நீர் , 
நிலம் போன்றவை ) 


128 


140 


Physical matter ( like air , 
water , earth ) 


106 


116 


1. Wasteland into Good Land 
2 . Washing the Salty Land 
3 . Self- Forming Terraces on Slopes 
4 . Catching the Run - off Water 
5 . Crops That Need Little Water 


122 
128 


உயிருள்ள பொருள்கள் - 
தாவரங்களும் விலங்குகளும் 


140 


Living matter ( like plants 
and animals ) 


சுற்றுச் சூழலுக்குச் சொந்தமான 
எல்லாப் பொருள்களும் 
பெருமளவில் கிடைப்பதில்லை . 


மேலும் , மனிதர்களும் அவர்களது 
பல்வேறு அமைப்புகளும் கூட , 

உண்மையாகவே , நமது சமுதாயம் 
Fணா 

சுற்றுச் சூழலுக்குச் சொந்தமானது . 

and all human beings and their 
. 

different organizations . Indeed , 
society belongs to environment. 


- 


All those things that belong to 
environment are not available 
in unlimited amounts. 


இந்த உண்மையை உணர்ந்த 
உறவுகள் மட்டுமே உயிர்வாழ 
முடியும் . 


சுற்றுச் சூழலுக்குச் சொந்தமான 
உயிரற்ற மற்றும் உயிருள்ள 
அனைத்துப் பொருள்களுக் 
கிடையே தொடர்பு நிலவுகிறது . 
All those things that belong to 
environment are interrelated 
among themselves: 


Only those relationships 
which acknowledge this fact 
will survive . 


- 


உயிரற்ற பொருள்கள் இல்லாவிடில் 
உயிருள்ள ஜீவராசிகள் வாழ முடியாது . 


உதாரணத்திற்குச் சொல்வதானால் 
ஜீவராசிகள் மற்றும் இயற்கை 
நிகழ்வுகள் காரணமாக ஆற்றல் (சக்தி ) 
விரயமாகிறது . மேலும் , பொருள்களில் 
மாற்றம் ஏற்படுகிறது . 
Both living things and physical 
processes (for example )dissipate 
energy and transform matter 
by what they feed themselves on . 


thus living matter could not 
exist without physicalmatter 


- 


இவ்விரண்டும் இல்லாவிடில் 
நீங்களும் நானும் உயிர்வாழ 
முடியாது . 
and you could not exist if 
both of them were not there. 


Mas 


STOQ 


இதன் காரணமாக ஜீவராசிகள் 
ஆற்றலை வெளியிடும் வரையிலும் 
அதன் விளைவாக பொருள்களில் 
ஏற்படும் மாற்றம் தொடரும் 
வரையிலும் உயிர்வாழ முடியும் . 
In consequence of this fact they 
can exist only as long as there 
is energy to disperse and matter 
to transform . 


Honljunninn 


* 


நம்மால் சமுதாயம் என்றழைக் 
கப்படும் குழுக்களின் 


. 


சுற்றுச்சூழலைச் சார்ந்த உயிரற்ற 
பொருள்கள் உயிர்வாழ் 
ஜீவராசிகள் மற்றும் மனிதர்கள் - 
அனைவருக்கிடையே தொடர்பு 
நிலவுகிறது . 
linking all elements of the 
environment; physical matter , 
living things , and people . 


Organizations of human beings 
(we call them societies ) 


. 


. . . 


. . . . . 


. . 


. 


. 


. 


. . . 


. . . 


. 


. 


. . . . 


. 


. 


. 


. 


. 


. 


- . . . . . 


. 


. 


. . . . . . . . 


. 


* 


முக்கிய நோக்கம் பூமியின் 
வளங்களை நியாயமான - சீரான 
முறையில் பகிர்ந்து கொள்வதே 
ஆகும் . 


ஜீவராசிகள் மற்றும் மனிதர்களின் 
செயல்பாடுகளும் இயற்கையின் 
நிகழ்வுகளும் 


have as their main purpose a 
more balanced distribution 


Each act or event provoked by 
physical forces or by living 
things or by people 


அவ்வாறு செய்தால் மனிதர்களின் 
வாழ்நாட்களை அதிகரிக்க இயலும் . 


TO TIL ANN 

மா 


விளைவுகளை ஏற்படுத்துகின்றன . 


. 


. 


. 


. 


is a message which triggers a 
response . 


of resources limited in stock 
hoping thus to prolong human 
survival. 


சுற்றுச்சூழலின் வெவ்வேறு 
மூலக்கூறுகள் வெவ்வேறு விளை- 
வுகளைத் தோற்றுவிக்கக்கூடும் . 


இங்கே இதுவரை படங்களில் 
காட்டப்பட்டுள்ள இந்த சிக்கலான 
வழிமுறை தகவல் தொடர்பினை 
அடிப்படையாகக் கொண்டது . 
All this complicated system 
(here sketched only in a few 
frames ) is based on 
COMMUNICATION - 


AND 
MAN 
OINS 
UNIAN 


Nuitariattuttutturuttles 


Response of different elements 
of the environment can be very 
different . 


Om வா 
ou CROWMOT 


சுற்றுச் சூழலில் நிகழும் இத் 
தொடர்பு பற்றிய உணர்வு 
கல்லுக்கும் மண்ணுக்கும் 


இயற்கையின் நிகழ்வுகள் 


Thus, physical events 


Communication about the 
communication process in the 
environment 


உயிருள்ள ஜீவராசிகளை பெரு - 
மளவிற்கு பாதிக்கக்கூடும் . 


- 


- 


can have tremendous impact 
on living beings 


மனிதனைத் தவிர வேறு எந்த 
ஜீவராசிக்கும் கிடையாது என்று 
நாம் எண்ணுகிறோம் ) . 
cannot be done by physical 
matter, neither by living beings 
other than humans ( at least , 
this is what we think ). 


- - 


( அதே போல் ) உயிருள்ள ஜீவராசி - 
களின் நடவடிக்கைகளும் 


இயற்கை பொருள்களும் ( கல் , மண் , 
காற்று போன்றவை ) ஏனைய 
ஜீவராசிகளும் தாம் சுற்றுச் சூழலில் 
ஏற்படுத்தும் விளைவுகள் பற்றி 
கவலைப்படுவதாகத் தெரியவில்லை . 
Physicalmatter or living things 
do not care about their effects 
on the environment 


and acts of living beings 


நா 


11 . IN 


M 


: 


SMENTS 
AAI40M 

name | 
Par . 


- 


இயற்கையில் மாற்றங்களைத் 
தோற்றுவிக்கக்கூடும் . 


இந்த விளைவுகள் சில சமையங் - 
களில் அவற்றை அழிக்கக் 
கூடியவை . 


can trigger processes in the 
physical world . 


even if some of these effects are 
fatal to those , who made the 
effects . 


MTV 
PARIS 

AM 


டி ! 


SIP 


மனிதர்கள் (சில சமயங்களில் ) 
தம்மால் ஏற்படும் விளைவுகள் 
பற்றி சிந்திக்கின்றனர் . 
We humans do care about such 
effects ( some times ) 


2 . உங்களது உலகத்தையே IT IS YOUR OWN WORLD 
நீங்கள் மாசுபடுத்துகிறீர்கள் YOU POLLUTE 
உங்களது சுற்றுச் சூழலை When you pollute your 
நீங்கள் மாசுபடுத்துவதின் 

environment you risk your own 
காரணமாக உங்களது 
ஆரோக்கியம் மட்டுமின்றி 

health as well as those of all 
சுற்றியுள்ள மற்ற ஜீவராசிகளின் living beings around you . 
ஆரோக்கியமும் பாதிப்படைகிறது . 


Dave DUMP 


எTHE 


ஆகவே , நாம் பயணம் செய்யும் 
படகினை நாமே கவிழ்த்துவிடக் 
கூடாது . 
So we should not continue to 
destroy the raft in which we 
sail . 


இயற்கைச் சூழல் நமக்கு 


in 


ma 


Natural environment 
assures us 


w 


arul 


இந்த லட்சியத்தை அடைவதற்காக 
நாம் தகவல் சாதனங்களைப் 
பயன்படுத்த வேண்டும் . 
For this goal we have to use 
our communication tools : 


சுவாசிப்பதற்கேற்ற தூய்மையான 
காற்றையும் 


| 


fresh air good to breathe 


சுற்றுச் சூழல் நமக்கு இன்றியமையாதது 
என்பதை ஒவ்வொரு நாளும் 
நினைவுபடுத்திக் கொண்டு நம் 
செயல்களின் விளைவாக சுற்றுச் 
சூழலில் மாற்றமுடியாத சீர்கேடு 
ஏற்படுவதைத் தவிர்க்க வேண்டும் . 
to remind us each day that the 
environment is important to us 
and that wemust not trigger an 
irreversible process . 


பருகுவதற்கேற்ற நல்ல 
குடிநீரையும் 


fresh water good to drink 


10 . 


11 


தனது வளத்தைத் தக்கவைத்துக் 
கொள்ளக்கூடிய நல்ல நிலத்தையும் 
அளிக்கிறது . 


நமது வாழ்க்கை முறை காரணமாக 
காற்று , நீர் மற்றும் நிலம் 
மாசடைகின்றன . 


and unspoiled and clean land 
that retains its sustainability . 


Living makes air, water and 
land polluted . 


Mumma 


நாம் மூச்சு விடும் போது சற்று 
அசுத்தமான காற்று வெளியேறு 
கிறது . 


தனி ஒரு மனிதனின் வாழ்க்கை 
முறை காரணமாக காற்று , நீர் , 
மற்றும் நிலம் மாசடைகின்றன 
என்று கூற முடியாது . 
Air, water and land don t get 
really polluted by only one 
human living in a place . 


When we breathe, we exhale 
an air already used ; 


நாம் குளிக்கும்போது உடலின் 
அழுக்குகள் நீரை மாசுபடுத்துகின்றன . 


ஆனால் , கோடிக்கணக்கான மக்கள் 
காற்று . நீர் மற்றும் நிலத்தை மாசு 
படுத்துவது கவலைக்கிடமான விஷயம் . 


when we wash ourselves , we 
make the water less clean with 
the dirt of our body ; 


But when millions spoil the air , 
water and land it becomes a 
matter of serious concern . 


நாம் வாழும் வாழ்க்கை ( முறையே 
குப்பை கூளங்களை உண்டுபண்ணி 
நிலத்தை மாசுபடுத்துகிறது . 
and all the garbage we produce 
while living spoils the land . 


இந்தக் கோடிக்கணக்கானவர்களுடன் 
தொடர்புடைய தொழிற்சாலைகள் , 
எந்திரங்கள் , மோட்டார் கார்கள் 
ஆகியவையும் சுற்றுச் சூழல் 
சீர்கேட்டினை அதிகரிக்கின்றன . 
There are also the factories, the 
machines, the cars which serve 
those millions and which further 
increase pollution . 


12 


13 


நாம் துணிகளை சுத்தம் செய்வது 
கடினமான காரியம் ; 


மாசடைந்த காற்று , நீர் மற்றும் 
நிலத்தில் பல்வேறு உயிர்களைப் 
பேணும் திறன் குறைந்து 
போய்விடுகிறது . 
Air , water and land , once 
polluted , become less appropriate 
for supporting all sorts of life . 


Draw 


It is a difficult work to clean 
your clothes ; 


மாசடைந்த காற்று நாம் உயிர் 
வாழ்வதற்கு அத்தியாவசியமான 
செடி கொடிகளையும் , 
பிராணிகளையும் அழித்து விடுகிறது : 
Polluted air destroys plants 
and animals which might be 
vital for our own survival; 


காற்று , நீர் , நிலம் ஆகயவற்றை 
சுத்தம் செய்வது அதைவிட 
மிகவும் கடினம் . 
and it is far more difficult to 
clean the air , the water or the 
land . 


அக்காற்று நம்மை நோயுறச் 
செய்யும் . 


துணிகளை அழுக்கடையாமல் 
பார்த்துக் கொள்வது வெளுப்பதை 
விட எளிதான காரியம் . 
It is easier to keep clothes 
clean than to wash them . 


It can make people sick . 


FILT 


மேலும் , உயிரற்ற பொருள்களாகிய 
இரும்பு , கல் , மரம் ஆகியவற்றையும் 
அரித்து விடுகிறது . 


அதே போல் காற்றையும் 


The same is true with air 


and often corrodes even inani 
mate matter like steel , stone or 
wood . 


14 


15 


VA 


நீரையும் 


with water 


சுற்றுச் சூழலை மாசுபடுத்திவரும் 
நிறுவனங்கள் தயாரிக்கும் பொருள் 
களை நாம் வாங்க மறுத்தால் நமது 
எதிர்ப்பு பலனளிக்கும் . 
If you refuse to buy products of 
industries which pollute the 
environment your protest might 
be taken seriously . 


.Irrer 

. . . . . . 


. . . . u 


llTIN 


நிலத்தையும் மாசடையாமல் 
பேணிக் காப்பது சுத்திகரிப்பதை 
விட எளிதானது . 
with land ; it is better to keep 
them unpolluted than to clean 
them later. 


தொழிற்சாலைகளுக்கு எதிர்ப்பு 
தெரிவிப்பது மட்டுமின்றி நீங்களும் 
உங்களது அக்கம்பக்கம் வசிப் 
பவர்களும் நண்பர்களும் சுற்றுச் 
சூழலை மாசுபடுத்தாமல் இருந்தால் 
காற்று , நீர் , நிலம் ஆகியவை 
சுத்தமாக இருக்கும் . 
If you , your neighbours and 
friends don t contribute to 
pollution ( beside the pressure 
you exercise on industries ) your 
air, water and land will remain 
unpolluted . 


குப்பைகளை நீர்நிலைகளிலும் வயல் - 
களிலும் கொட்டக் கூடாது . 


நமது சுற்றுச்சூழலை சுத்தமாக 
வைத்துக் கொள்வதற்கு நாமே 
ஏதாவது செய்யலாம் . 
You can do something yourself 
to keep your environment clean . 


Don t dump garbage into water 
or into fields . 


INTHIA 


நாம் அதிகாரிகளை அணுகினால் 
அவர்கள் ஆலை அதிபர்களிடம் 
சுற்றுச் சூழலை மாசுபடுத்தாமல் 
இருக்கும்படி உத்தரவு போடுவார்கள் . 
If you insist with officials , they 
will press industries to stop 
polluting the environment . 


தொழிற்சாலைகளின் கழிவுகள் நீர் 
நிலைகளிலோ, நிலத்திலோ, கலக்கப் 
பட்டால் அதற்கு நீங்கள் உங்களால் 
முடிந்த அளவு எதிர்ப்புத் தெரிவிக்க 
வேண்டும் . 
and oppose as strongly as you 
can if industrial plants dump 
their refuse there . 


17 


16 


குப்பைகளை நீங்கள் எரிக்க 
வேண்டி இருந்தாலோ , தொழிற் - 
சாலைகள் அவ்வாறு இருந்தாலோ 
If you must burn refuse , or if 
industrial plants do so 


நாம் வசிக்கும் இடத்தையும் , நம்மைச் 
சுற்றியுள்ள இடத்தையும் நாம் 
சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் . 
atleast around the place where 
you live . 


A 


உங்களது ஆரோக்கியம் உங்களுக்கு 
முக்கியமானது . 


வெளியாகும் புகை உங்களுக்கோ 
ஏனைய உயிரினங்களுக்கோ 
தீங்கு செய்யாது என்பதை உறுதிப் 
படுத்திக் கொள்ளுங்கள் . 
make sure the smoke is not 
harmful to you or to other 
living beings . 


Your health is important to you . 


பொன 


உங்களது சுற்றுச் சூழலைப் பேணிக் 
காப்பதின் வாயிலாக 


இன்றைய கால கட்டத்தில் தொழிற் - 
சாலைகள் பலம் வாய்ந்தவை . சுற்றுச் 
சூழலை மாசுபடுத்தா வண்ணம் 
அவற்றைத் தடுப்பது எளிதான 
காரியம் அல்ல . 
We live in a period when 
industry is powerful and often 
you will not be able to stop 
environmental pollution . 


If you protect your environment 


- 


- 


- 


இருப்பினும் அதனை ஒரு கட்டுப் 
பாட்டிற்குள் வைப்பதை உறுதிப் 
படுத்திக் கொள்ளுங்கள் . 


உங்களது ஆரோக்கியத்தை நீங்கள் 
பாதுகாத்துக் கொள்ள முடியும் 


you protect your own health . 


But you can make sure that it 
is kept within limits 


- 


- 


18 


3 . குப்பைகளுடன் கூடி 
வாழாதே 


DON T LIVE WITH 
GARBAGE 


காற்று , நீர் மற்றும் நிலம் சுத்தமாக 
இருந்தால் 


| 


. 


. 


When air , water and land are 
clean 


குப்பை சுற்றுச்சூழலை மாசுபடுத் - Garbage makes the environment 
துவதுடன் உங்களது ஆரோக்கி - dirty and unhealthy and it is in 
யத்திற்கும் கேடு விளைவிக்கிறது . .. .. . ... 

your own interest to cart it to 
குப்பையை அகற்றி தூரத்தில் 
உள்ள குப்பைமேட்டில் போடுவது the dumping ground yourself . 
உங்களுக்கு நலம் தரும் . 


- 


- 


- 


- 


செடி கொடிகளும் , பிராணிகளும் 
மனிதர்களும் வளம் குன்றாத 
சுற்றுச்சூழலில் வாழமுடியும் . 
plants , animals and people live 
in an environment which is 
self - sustaining in every respect. 


தெருக்களில் கிடக்கும் குப்பை 
நாம் வசிக்கும் இடத்திற்கு 
அசிங்கமான தோற்றத்தைத் 
தருகிறது . 
Garbage in the street makes 
the living space look ugly . 


உங்களது ஆரோக்கியத்திற்கு அது 
கேடு விளைவிக்கக் கூடும் . 


- 


It can be a risk to your health 
as well. 


அது நாற்றமடிக்கிறது . கொசுக் - 
களுக்கும் எலிகளுக்கும் புகலிடம் 
தருகிறது . 
It smells , it attracts flies and 
rats 


20 


21 


குப்பையை வீட்டிலிருந்து குப்பை 
மேட்டிற்கு எவ்வாறு எடுத்துச் 
செல்வது ? 


நடைபாதையை அது அபாயகரமான 
தாக்கிவிடுகிறது . நாம் தெருக்களி - 
லிருந்து குப்பையை அகற்றி சுத்தம் 
செய்ய வேண்டும் . 
and it makes the footpath 
dangerous to walk . We should 
get garbage off the street. 


But how to get the garbage from 
the house to the dumping 
ground ? 


- 


குப்பையை அகற்றுவதற்கு என்ன 
செய்ய வேண்டும் ? 


ஒவ்வொரு தெருவிலும் பெரிய தொட்டி 
( பாரல் ) ஒன்று வைத்து குப்பையைச் 
சேர்க்கலாம் . 


What can be done to get rid of 
garbage ? 


The best way is to collect it 
separately in each street, for 
example , into an empty barrel . 


முதலில் குப்பைகளைக் கொட்டி 
வைப்பதற்கு ஏற்றதோர் இடத்தைத் 
தேடவேண்டும் . 
You need first to find a dumping 
place . 


இரண்டு பாரல் களை வைப்பது நல்லது 
ஒன்று மீண்டும் பயன்படுத்த முடியாத 
குப்பைக்கு மற்றது மறுபடியும் பயன் 
படுத்தக்கூடிய குப்பைக்கு பாட்டில்கள் , 
டின்கள் போன்றவை ) . 
Use 2 barrels : one for garbage 
which cannot be used any more, 
the other for garbage which 
can be recycled (bottles, 
conserve tins etc .) . 


குப்பைகள் கொட்டப்படும் இடத்தைச் 
சுற்றிச் சுவர் எழுப்புவது நன்று . 
ஏனெனில் , குப்பையைக் கண்டாலே 
அருவருப்பு ஏற்படுகிறது . குப்பை 
நாற்றம் அடிக்கிறது . 
It is advantageous to fence the 
dumping place with walls since 
garbage is not nice to see and 
it smells . 


குப்பைகள் நிரம்பிய பாரல்களை 
குப்பை மேட்டிற்கு எடுத்துச் 
செல்வது எப்படி ? 
How could the barrel full of 
garbage get to the dumping 
place ? 


22 


4 . சுற்றுச் சூழலும் ஏழ்மையும் ENVIRONMENT AND 

POVERTY 


ஒரு தள்ளுவண்டியைப் பயன் 
படுத்தலாம் . 


பணக்காரர்கள் அழகான சூழலில் While the rich try to live in an 
வாழ முயற்சிக்கிறார்கள் . மற்றவர் environment pretty to look at , 
களை பணக்காரர்களாக ஆக்கும் the poor have to suffer an 
பொருள்களால் மாசுபடுத்தப்பட்ட environment polluted and 
சூழலில் ஏழைகள் வாழ degraded by the things which 
வேண்டியுள்ளது . 

make the others rich . 


You can use a wheelbarrow 


அல்லது பாரல்களை ஒரு மூன்று 
சக்கர சைக்கிளில் காலையிலோ , 
மாலையிலோ குப்பை மேட்டிற்கு 
எடுத்துச் செல்லலாம் . 
or a tricycle to transport the 
barrel , every evening or morning 
to the dumping site . 


ஏழையானாலும் சரி , பணக்கார 
ரானாலும் சரி , சுற்றுச்சூழல் எல்லா 
மனிதர்களுக்கும் சொந்தம் . 


The environment belongs to 
the poor and the rich alike . 


உங்களது பேட்டையிலிருந்து குப்பை 
களை அகற்றுவதற்கு ஏற்பாடு செய்வது 
அவ்வளவு எளிதான காரியம் அல்ல . 


It might be a little difficult to 
organize getting the garbage 
out of your locality . 


நான் 


ஆனாலும் , பணக்காரர்கள் அழகிய 
சூழலில் வாழ்கிறார்கள் . ஏழைகள் 
கேடுற்ற மாசுபடிந்த சூழலில் 
வாழ்கிறார்கள் . 
But, while the rich live in an 
environment pretty to look at 
the poor is left with an 
environment decayed and 
polluted 


ஆனாலும் , இந்தப் பணியை நீங்கள் 
இப்பொழுதே தொடங்க வேண்டும் . 
நகரசபை செய்யட்டுமே என்று 
எதிர்பார்த்தால் அதற்கு எவ்வளவு 
ஆண்டுகள் பிடிக்கும் என்று சொல் - 
வதற்கில்லை . 
but if you do not start doing it 
yourself now you might have to 
wait many years before city 
authorities will do it . 


ஏழைகளின் சூழல் மாசடைவதற்குக் 
காரணமே பணக்காரர்கள் , 
ஏற்படுத்திக் கொண்ட அமைப்புகள் 
தான் . 
by the installations which make 
the others prosperous. 


24 


25 


உதாரணத்திற்கு , ஓரளவு சுயக் 
கட்டுப்பாட்டுடன் வாழவேண்டும் . 


வறுமை காரணமாக ஏழைமக்கள் 
சுகாதாரம் சீர்கேடுற்ற சூழலில் 
வாழ்கிறார்கள் . 
People who live in a decayed 
environment (because they are 
poor ) 


by accepting , for example , 
certain self - discipline 


சுற்றுச்சூழலை அக்கறையுடன் 
பேணிக்காக்க வேண்டும் . 


இச்சுகாதாரச் சீர்கேட்டினை அகற்று 
வதற்கான வழிமுறையோ, சீர்கேடு 
அதிகரிக்காமல் காப்பதற்கான 
திறமையோ அவர்களிடம் இல்லை . 
don t have the means or the 
will to upgrade it or even to stop 
further decay . 


and bestowing upon the environ 
ment a little care and appreci. 
ation . 


ஆனால் , மிகவும் ஏழையான மக்கள் 
வாழும் குப்பங்களில் கூட தங்களது 
சூழலை 


இதன் காரணமாக ஏழைகள் வாழுமிடம் 
மேலும் மேலும் அசுத்தமடைகிறது . 
ஆனால் , இது தவிர்க்க முடியாதது 
அல்ல . 
Thus , poor people s environment 
becomes more and more 
degraded , but this degradation is 
not inevitable . 


- . . . 


But , even in the poorest neigh 
bourhoods , it is often forbidden 
to inhabitants 


TAKI 


மாற்றிக் கொள்வதற்கான அதிகாரம் 
மக்களிடம் இல்லை . 


எவ்வித முதலீடும் இன்றி சுற்றுச் 
சூழலை மேம்படுத்த இயலும் . 
சமுதாய மக்களின் உழைப்பு ஒன்றே 
போதுமானது . 
An environment can be improved 
with no or little investment ; the 
community s own labour can be 
enough for this purpose : 


to alter positively their evniron 
ment which is used 


26 


27 


பா 


M 


அவர்கள் வாழுமிடம்தான் குப்பை 
மேடாக பயன்படுத்தப்படுகிறது . 


சுற்றுச் சூழலை மேம்பாடுறச் 
செய்வதற்கு முதல்படி மரங்களையும் 
செடிகளையும் வளர்ப்பதேயாகும் . 
The principal method of 
upgrading the environment is 
the planting of trees and other 
plants . 


as dumping ground by others. 


| 


சில சமயங்களில் இக்குப்பங்கள் 
சற்று சுத்தமடைந்துவிட்டால் 

மனைகளை வாங்கி விற்கும் கும்பல் 
D00 ஏழை மக்களை அங்கிருந்து 

விரட்டியடித்துவிடுகிறது 
Sometimes, speculators wait for 
the squatters to improve their 
neighbourhood and chase them 


மரங்கள் பலவிதங்களில் பயன் 
தருகின்றன . குழந்தைகளுக்குப் 
பழங்கள் கிடைக்கும் ; 
Plants can be useful in many 
ways : they give fruits for 
children ; 


away . 


- 


- 


வீடுகள் கட்டுவதற்கும் மராமத்து 
செய்வதற்கும் தேவையான சாமான்கள் 
(உதாரணத்திற்கு மூங்கில் ) ; 


சுற்றுச்சூழலை மேம்பாடுறச் செய்வது 
அழகுபடுத்துவதற்காக மட்டும் அல்ல ; 


Upgrading the environment 
does not just mean making it 
more pleasant to look at ; 


materials for building and 
mending houses ( for example , 
bamboo ) ; 


அதனை ஆரோக்கியமானதாகவும் 
அங்கு வாழ்பவர்களுக்குப் பயனுள்ள 
தாகவும் செய்தல் வேண்டும் 


அவற்றின் கிளைகளும் , கொப்பு 
களும் விறகாகப் பயன்படுகின்றன . 
இலைகள் ஆடு மாடுகளுக்கு 
உணவாகின்றன. 
their branches and twigs can 
be used as firewood and their 
leaves can provide forage for 
animals . 


it means, as well , to make it 
more healthy and more useful 
to those who live there . 


28 


29 
மரங்களை சாலைகளுக்கு மத்தியில் 
வளர்த்தால் அச்சாலைகள் பாத 
சாரிகளுக்கு (நடப்பவர்கள்) மட்டும் 
ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு . 


நீங்கள் மரங்களை வளர்க்கும் 
போது அவற்றிலிருந்து உதிரும் 
இலை , பூ , காய்கனி போன்ற 
வற்றைத் திரட்டி ஓரிடத்தில் 
சேமித்து வைப்பதற்கு ஏற்பாடு 
செய்யவேண்டும் . 
When you plant trees in your 
neighbourhood you must 
arrange to collect leaves and 
other organic waste in one place 


Trees planted in the middle of 
the street make it easier to 
reserve the street for pedes 
trains only . 


மரங்களைச் சுற்றியுள்ள இடத்தில் 
உரமிடுவதற்குத் தேவையான 
கம்போஸ்டை மேலே குறிப்பிட்ட 
பொருள்களிலிருந்து தயாரிக்கலாம் . 


நாம் வசிக்கும் பேட்டையைச் 
சுற்றிலும் மரங்களை வளர்ப்பது 
நல்லது . 


to be made into compost for 
fertilizing the soil around the 
plants . 


It may be right to plant trees 
around the settlement, 


ஆலைகளின் கழிவுகளையும் 
( அட்டைகள் , பிளாஸ்டிக் , உலோகத் 
துண்டுகள் முதலியன) தனியாக 
சேமித்து வைத்தால் உள்ளூர் 
கைவினைஞர்களுக்கு அது பயன்படும் . 
Industrial waste , too , can be 
kept separately ( cardboard , 
plastics, scrap metal, wood 
chips) to be employed by 
local craftsmen . 


இதன் வாயிலாகப் பெருங்காற்று 
மற்றும் புயலிலிருந்தும் அன்னிய 
மக்களிடமிருந்தும் நமக்கு பாதுகாப்பு 
கிட்டுகிறது . 
as a sort of protection against 
outsiders as also against wind 
storms . 


இக்கைவினைஞர்கள் மரத்தடியில் 
பணி செய்யலாம் . 


வெள்ளம் வரக்கூடிய இடங்களில் 
மரங்களை அப்பகுதியைச் சுற்றிலும் 


Such craftsmen can sit under 
the trees . 


In flood - prone areas, trees 
could be so planted as to build 
a dam 


30 


5 . விழலைச் ( களைகளை) WEED INTO WEALTH 

செல்வமாக்குதல் 


ஓர் அரண்போல் வளர்க்கலாம் . 


ஆகாயத் தாமரை போன்ற நீரில் The aquatic weeds , often 
வளரும் செடிகளை நாம் considered to be a nuisance , can 
பயனற்றவை என்று கருதுகிறோம் . 
இவற்றைத் 

தீவனமாகவும் . be used as cattle feed , compost 
கம்போஸ்டாகவும் , கள்ளிகளாகவும் and fuel and for making mats and 
பயன்படுத்தலாம் . கூடைகளையும் baskets . 
முடையலாம் . 


all around the settlement . 


- 


- 


- 


குப்பங்களில் வாழும் ஏழைகளால் 
தாங்கள் வசிக்கும் இடத்தைச் 
சுற்றியுள்ள பகுதிகளை மேம்பாடுறச் 
செய்ய முடிவதில்லை . 
If a poor settlement has not 
enough power to improve its 
surrounding areas 


குளங்கள் , குட்டைகள் , ஏரிகள் 
மற்றும் ஆறுகள் 


Ponds, tanks, lakes and rivers 


நீரில் வாழும் தாவரங்களால் 


இருப்பினும் , தாங்கள் வசிக்கும் 
பகுதியின் உட்புறத்தை சுத்தமாக 
வைத்துக் கொள்ளலாம் . 
it can at least make the " inside 
better 


are often covered by aquatic 
weeds 


சிறதளவோ 


வசிக்கும் பகுதியின் நாலாபக்கமும் 
மரங்களினாலான ஒரு அரணையோ 
சுற்றுச்சுவரையோ அமைத்து சீர் 
கேடுற்ற சூழலிலிருந்து நம்மைக் 
காத்துக் கொள்ளலாம் . 
by separating itself from the 
decayed outside by a wall of 
trees or by a dam . 


partially 


33 


அல்லது முற்றிலுமோ மூடப்பட்டு 
விடுகின்றன . 


அவை நமக்குக் கேடுவிளைவிக்கும் 
பிராணிகளுக்கு உறைவிடமாகத் 
திகழக்கூடும் . பொதுவாக அவற்றினால் 
நமக்குப் பல பிரச்சனைகள் 
ஏற்படுகின்றன . 
they might serve as a refuge for 
harmful animals . In general, 
they pose many problems. 


or completely . 


அனேக மக்களும் அதிகாரிகளும் 
இவற்றைப் பயனற்றவை என்று 
கருதுகிறார்கள் . 


ஆனால் , நீர்வாழ் தாவரங்களினால் 
சில பயன்களும் உண்டு . 


But aquatic weeds could be 
made useful , too . 


Many people and most autho 
rities consider aquatic weeds 
a nuisance : 


இவற்றில் படகுகளும் , ஓடங்களும் 
செல்ல இயலாது . 


மற்ற செடிகளைப் போல இவற்றிலும் 
உபயோகமான பொருள்கள் உள்ளன . 


they make the passage of barges 
and boats difficult ; 


They contain valuable materials 
as all plants do 


போ 


இவற்றில் பல பூச்சிகள் உதாரணத்திற்கு 
கொசுக்கள் உற்பத்தியாகின்றன . 


உரியமுறையில் பயன்படுத்தினால் 
பலவிதங்களில் உபயோகிக்கலாம் . 


they facilitate breeding of pests, 
for example , mosquitoes ; 


and can be used for many 
purposes, if used the right way 


35 


அதைத் துண்டுகளாக்கி சாண 
எரிவாயு தயாரிக்கவும் , காயவைத்து 
அடுப்பெரிக்கவும் பயன்படுத்தலாம் . 


34 
இவற்றை வளர்ப்பதற்கு நிலம் 
தேவைப்படாது . கண்காணிப்பும் 
வேண்டியதில்லை . உழைப்பும் 
வேண்டாம் . தானவே செழுமையாக 
இத்தாவரங்கள் வளர்கின்றன . 
particularly because they breed 
in mass without much care or 
labour and without occupying 
dry land . 


or even as fuel for your kitchen 
when dried , or by generating 
biogas . 


உதாரணத்திற்கு ஆகாயத் 
தாமரையை எடுத்துக் கொள்வோம் . 


ஆகாயத் தாமரை ஆழமற்ற , 
ஆழமுள்ள எல்லா நீர்நிலைகளிலும் 
வளர்கிறது . 


Take an example ; the water 
hyacinth . 


Water hyacinth grows every 
where, in shallow water or in 
deep water . 


இதை ஆடுமாடுகளுக்குத் தீவனமாகத் 
தரலாம் . 


அது நிலத்தில் வேர் ஊன்றாத ஓர் 
மிதக்கும் தாவரம் . 


It is a floating plant with no 
fixed roots . 


It can serve as cattle food 


கம்போஸ்ட் செய்து நிலத்திற்கு 
உரமிடலாம் . 


ஆகவே , அதை எளிதில் அறுவடை 
செய்து விடலாம் . 


So , it can be easily harvested 


as compost to fertilize your 
land 


36 


- 


- 


ஒரு படகில் அதைச் சேர்த்து 
வைக்கலாம் . அல்லது . நாமே 
நீரில் இறங்கி கைகளில் அள்ளி 
வரலாம் . 


வெட்டியபின் அவற்றை மட்க 
வைக்கவேண்டும் . அவ்வப்போது 
குவியலைப் புரட்டிவிட வேண்டும் . 
and then leave it to ferment, but 
turn the pile often . 


by collecting the plants on boats, 
on rafts or simply by wading in 
the water .. 


அதனைக் கால்நடைகளுக்குத் 
தீவனமாகப் பயன்படுத்த 
விரும்பினால் 


Water hyacinth , to be used as 
cattle food 


ஆகாயத்தாமரையை சாண எரிவாயுக் 
கலன்களுக்கும் பயன்படுத்தலாம் . 
செடியின் துண்டுகளை நீர் கசியாத் 
தொட்டியில் சில நாட்கள் ஊற 
வைப்பது நல்லது . 
Water hyacinth can be used in 
biogas plant as well . For this 
purpose you can ferment the 
chopped weed in a leakproof pit 


அத்தொட்டியை மூங்கில் கம்புகளால் 
கூம்பு வடிவில் மூடி பிளாஸ்டிக் 
காகிதங்களால் காற்றுப் புகாவண்ணம் 


சிறிய துண்டுகளாக வெட்ட வேண்டும் . 


மூட வேண்டும் . 


has to be chopped . 


covered by a bamboo dome made 
airtight with plastic sheets . 


அதைக் கம்போஸ்டாகப் பயன்படுத்த 
எண்ணினாலும் சிறிய துண்டுகளாக 
வெட்ட வேண்டும் . 


உற்பத்தியாகும் சாண எரிவாயுவினை 
சமையலுக்கோ, விளக்கெரிப்பதற்கோ 
பயன்படுத்திய பின்பு , 


If you want to use it for 
compost you have to chop it 


Once the biogas generated has 
been used , say , for cooking or 
lighting 


38 


39 


எஞ்சியுள்ள அழுகிய துண்டங்களை 
உரமாகப் பயன்படுத்தலாம் . 


அல்லது செடியின் காம்புகளையும் , 
தண்டுகளையும் பாய் அல்லது கூடை 
முடைவதற்கும் பயன்படுத்தலாம் . 


the rotten residues can be used 
as fertilizer . 


மாயையாக 


or the dry stemscan bemade 
into mats , baskets or other 
similar objects . 


அறுவடை செய்த ஆகாயத் 
தாமரையை வெய்யிலில் காய 
வைக்கலாம் . 
You can dry the harvested 
water hyacinth in the sun . 


ஆகாயத் தாமரை குளத்தின் நீர் 
ஆவியாகி மறைவதைக் கட்டுப் 
படுத்துகிறது . 


Water hyacinth can slow down 
the evaporation of water in 
your tank 


காயவைத்த செடிகளில் எடை 
பத்தில் ஒரு பங்காகக் குறைந்து 
விடுகிறது . 


ஏனெனில் அதன் இலைகள் குடை 
பிடித்தது போல் நீர்நிலை மீது நேரடி 
யாக சூரிய வெப்பம் படாமல் 
தடுக்கின்றன . 
by keeping the water surface 
under the shade of its leaves. 


The dried plant loses 9/ 10 of its 
weight. 


அதனைச் சமையலுக்கு எரிபொருளாக 
பயன்படுத்தலாம் . 


இப்படி செடிகளால் மூடப்பட்ட நீர் 
நிலையில் கொசுக்கள் உற்பத்தியாகிப் 
பெருகத் தொடங்கினால் , 


It can be used to make fire for 
cooking 


டறா 


And , if a weed covered water 
surface becomes a breeding 
place for mosquitoes 


6 . வீணாகும் பொருள் 
களிலிருந்து உணவு 


WASTE INTO FOOD 


கொசுக்களை உணவாக 
உட்கொள்ளும் சில மீன்களை 
குளத்தில் வளர்க்கலாம் . 


நமது சுற்றுச் சூழலுக்கு ஊறு How organic wastes, which 
விளைவிக்கும் கழிவுகளை make our environment 
உரமாக மாற்றி செடிகளை unhygienic , could be converted 
வளர்க்க பயன்படுத்துவது into useful manure for plant 
எப்படி ? 

growth ? 


a few fish which feed on 
mosquito larvae can solve this 
problem . 


நம்மைச் சுற்றிலும் பல இடங்களில் 
ஆகாயத்தாமரை வளர்வதை நாம் 
பார்க்கிறோம் . 


ஒவ்வொரு உயிரினமும் தான் 
உட்கொள்ளும் உணவின் ஒரு 
பகுதியைக் கழிவுகளாக வெளி 
யேற்றுகிறது . 
Every living being that eats 
gives back a part ofwhat it 
has eaten in the form of 
organic waste . 


You find , around you , water 
hyacinth in many places. 


அதனை ஒரு களைச் செடியாக 
எண்ணாதீர்கள் 


இந்தக் கழிவுகள் நிலத்திற்கு 
உரமாகப் பயன்பட்டு செடிகள் 
வளர்வதற்கு உதவுகின்றன . 


Don t consider it a weed 


II 


Organic waste is valuable as 
it can fertilize the soil and 
help plants to grow . 


" . ORT 


நமது வாழ்வுநிலையை உயர்த்தக் 
கூடிய ஒரு சாதனமாக அதைக் 
கருதவேண்டும் . 


இக்கழிவுகள் சில சமயங்களில் 
வியாதிகளைப் பரப்புவதற்குக் 
காரணமாகிக் கெடுதலும் 
செய்கின்றன . 
Organic waste can also be 
harmful as a source of diseases. 


but rather as a new resource to 
better the conditions of your 
life . 


அதே சமயத்தில் அது ஒரு 
கம்போஸ்ட் தொழிற்சாலையாகவும் 
பயன்படுகிறது . 


ஈக்களும் , ஏனைய பூச்சிகளும் 
அபாயகரமான கிருமிகளை 
அக்கம்பக்கம் வசிக்கும் 
மக்களுக்குப் பரப்பக் கூடும் . 
Flies and other insects , for 
example , can widely diffuse 
dangerous germs to people 
living in the proximity . 


and it can serve , at the same 
time, as a compost factory . 


மனிதக் கழிவுகளை தெருவிலோ 
வேறு எங்குமோ அப்படியே 
விட்டுவைத்தால் நோய்கள் 
பரவும் அபாயம் உள்ளது . 
Human waste is organic waste 
and one cannot leave it on the 
street or in the neighbourhood 
because of the danger of infection . 


நல்லமுறையில் பயன்பெற 
வேண்டுமானால் கழிப்பறை ஒரு 
இடத்தில் நிலையாக வைக்கப்படக் 
கூடாது . 


In order to be useful a public 
latrine should not necessarily 
be fixed to a specific place . 


ஆனால் , இந்தக் கழிவை காம் 
போஸ்டாக மாற்றி செடிகளுக்கு 
உரமிடலாம் . 


நாம் வசிக்கும் இடத்தைச் சுற்றிலும் 
கழிப்பறை அமைக்கப்படும் இடத்தை 
அவ்வப்போது மாற்ற வேண்டும் . 


But human waste itself can be 
transformed into compost and 
used for growing food . 


It would be better to shift it from 
station to station along the 
periphery of the settlement: each 
station will be first a latrine site 


ஒரு பொதுக் கழிப்பறை இரண்டு 
விதங்களில் பயன்படக் கூடும் . 
கழிவுகளை வசிப்பிடங்களிலிருந்து 
தனிப்படுத்தி வைக்கிறது . 


A public latrine can thus have 
a double utility : it keeps waste 
apart from the community 


கழிப்பறை செயல்பட்டுவந்த இடம் 
கழிப்பறை மாற்றப்பட்ட பின்பு 
கம்போஸ்ட் குழியாக மாறிவிடுகிறது . 
and then , when the latrine is 
shifted the site becomes a 
compost pit . 


44 


45 
ஓராண்டில் கழிப்பறை ஒரு 
இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு 
மாற்றப்பட்டுக் கொண்டே 
இருக்கும் . 


கழிப்பறையின் கூரை கனமில்லாத 
பொருளினால் செய்யப்பட்டிருக்க 
வேண்டும் . இரண்டுபேர் அதை 
எளிதில் தூக்கி வேறிடத்திற் மாற்றக் 
கூடிய விதத்தில் இருக்கவேண்டும் . 
ஆழம் குறைவான வாய்க்கால் மீது 
இதனைப் பொருத்தலாம் . 
The latrine has to be a light 
shelter, which can be moved by 
a couple ofmen to be placed over 
a shallow ditch wherein waste 
can accumulate . 


Thus, the latrine would move 
during the year from one site to 
the other . 


அதன் ஆழத்தைப் பொருத்து 
கழிப்பறையின் வாய்க்கால் 
(நீண்டகுழி ) சிறிது காலத்திற்குள் 
நிரம்பிவிடும் . 
The ditch of the mobile lartine 
will be full in a few months 
(depending on its depth ). 


பழைய குழியிலிருந்து கழிவை 
அகற்றி ( அது இப்போது சற்று 
கட்டியாக இருக்கும் ) 
The waste from the old ditch 
(which would have become 
semi- solid in the mean time) 
should be spread out in a thin 
layer 


பரவலாகப் போட்டு வெய்யிலில் காய 
வைக்க வேண்டும் 


குழி நிரம்பியதும் அதைச் சிறிது 
காலத்திற்கு மூடிவைக்க வேண்டும் . 
மேற்கூரையை வேறு ஒரு இடத்திற்கு 
அகற்றிவிடலாம் . 
Once the ditch is full, it should 
be covered for a while and the 
shelter transported to a new 
side 


and got dried in the sun . 


ஃப் 
. 


கூரையை புதிய வாய்க்கால் குழி 
மீது வைக்கலாம் . 


கழிவு காய்ந்தபின் மண்ணுடன் 
கலக்க வேண்டும் . 


Once the waste is dry, it should 
be mixed with earth 


and installed over a new ditch . 


46 


இந்தக் கலவையின் மீது நீரைத் 
தெளித்து நன்றாக மறுபடியும் 
கலந்து காயவைக்க வேண்டும் 


7 . சமையலுக்குத் தேவையான GROW YOUR OWN FUEL 

எரிபொருளை நீங்களே FOR COOKING 
தயாரிக்கலாம் 
வயல் வரப்புகளில் விறகுக்குப் Some fuel giving trees could be 
பயன்படும் மரங்களை வளர்ப்ப து advantageously grown in the 
நன்று . 

fields along with the regular 
crops. 


| | 


and the mixture should be 
sprinkled with water, remixed 
several times then let it dry 
again . 


இப்படியாக நகரக்கூடிய கழிப்பறை , 
குப்பைகூளங்களை நாம் வசிக்கு 
மிடத்திலிருந்து அப்பால் 
அகற்றலாம் . 


நெருப்பில்லாமல் நம்மால் 
உணவு தயாரிக்க முடியாது . 


Thus, the mobile latrine keeps 
dirt outside the settlement 


You cannot cook your food 
without fire . 


மேலும் கம்போஸ்ட் உரமும் 
கிடைக்கிறது . 


சூடான உணவுக்காக நாம் 
மரங்களையோ சுள்ளிகளையோ 
கரியையோ எரிக்கிறோம் . 
So , in order to have hot food 
you burn wood , bush or 
charcoal 


and produces compost when 
disaffected : 


பாபர் 


பசுஞ்சாணம் 


இதனால் , அங்கு வசிப்பவர்களின் 
ஆரோக்கியம் கூடுகிறது . மக்களுக்கு 
ஓரளவு வருமானம் கிட்டுகிறது . 


cow dung and 


it keeps the inhabitants in 
better health and it can also 
assure a small revenue for the 
community . 


பெட்ரோல் , எரிவாயு போன்ற 
வற்றையும் பயன்படுத்துகிறோம் . 


பசுஞ்சாணத்தைப் பொருத்தவரை 
அதனை எரிபொருளாகப் பயன் 
படுத்துவதைக் காட்டிலும் உரமாகப் 
பயன்படுத்துவது நன்று . 
As for cow dung , it should be 
better used for fertilizing your 
land instead of making fire. 


petrol or gas . 


அடுப்பை எரிப்பதற்கு மலிவான 
எரிபொருள் கிடைப்பது கடினம் . 


உங்களிடம் தோட்டமோ , வயலோ 
இருந்தால் அதில் மரம் வளர்க்கலாம் . 


Cheap fuel to make fire is 
difficult to find . 


If you have a garden or a field 
you can grow your own fuel . 


விறகு , கரி விலை அதிகமாக 
உள்ளது . பெட்ரோல் எரிவாயுவும் 
அப்படித்தான் . 


வேகமாக வளரக் கூடிய மரங்களும் 
பெரிய செடி வகைகளும் உள்ளன . 


Wood and charcoal are expensive 
and so are petrdit and gas. 


There are many fast growing 
trees or shrubs 


இவற்றின் வாயிலாக உங்களுக்கு பல 
ஆண்டுகளுக்கு விறகு கிடைக்கும் . 


சுள்ளிகள் அல்லது வைக்கோலைக் 
கொண்டு வருவதற்காக வெகுதூரம் 
செல்ல வேண்டியுள்ளது . 
Bush wood or straw you have 
to bring home often from far 
away . 


which can assure your firewood 
supply for many years 


50 


51 


மரங்களிலிருந்து அவ்வப்போது 
கிளை கொப்புகளை வெட்டி 
விறகெரிக்கலாம் . மரமும் தொடர்ந்து 
வளரும் . 


விறகெரிக்கத் தேவையான மரங்களை 
நமது நிலத்தைச் சுற்றி வளர்ப்பதற்கு 


Planting firewood crop around 
your land 


if you know how to collect your 
firewood crop (how many branches 
and how often) . 


அதிக இடம் தேவைப்படாது . 


விறகுக்குப் பயன்படும் மரம் மதிப்பு 
வாய்ந்த ஒரு பொருளாகும் . அம் 
மரங்களையும் , பெருஞ்செடி 
களையும் நாமே வளர்க்கலாம் . 
Firewood is a crop of value and 
you can plant firewood yielding 
plants ( trees or shrubs) 


does not use up too much space 


அவற்றை , தோட்டத்தைச் சுற்றி 
வேலிபோல் வளர்க்கலாம் . 


வேலிக்கு உட்புறம் உள்ள இடம் 
அனைத்திலும் 


in the form of hedges around 
your garden 


and all the space inside the hedge 
stays reserved 


நமது வயலைச் சுற்றியும் 
வளர்க்கலாம் . 


நாம் நமக்குத் தேவைாயன வேறு 
பயிர்களைப் பயிரிடலாம் . 


or around your field . 


for your other crops . 


53 


விறகுக்குப் பயன்படும் மரங்களை 
வேலியில் வளர்ப்பதால் வேறு 
பயன்களும் உண்டு . 


விறகிற்காக மரங்களையும் , பெரிய 
செடிகளையும் வளர்க்கும் போது 


When planting trees or bushes 
for firewood 


Hedges of firewood crop have 
other advantages , too : 


அவற்றை ஆடுமாடுகளிடமிருந்து 
காப்பாற்றவும் வேண்டும் . 


நைட்ரஜன் சத்தை வெளியிடும் 
சில நுண்ணுயிர்கள் வேர்களில் 
இருப்பதாலும் , உதிரும் இலைகளின் 
வாயிலாகவும் விறகிற்குப் பயன் 
படும் மரங்கள் நிலத்தின் வளத் 
தினைக் கூட்டுகின்றன . 
Some firewood crops improve 
your land and soil ( by supplying 
nitrogen and falling foliage ). 


you have to protect the young 
plants against herbivores 


U 


இந்தப் பிராணிகள் மரக் கன்றுகளைச் 
சாப்பிட்டுவிடும் . 


who would damage the saplings . 


இந்த வேலி காரணமாக நிலத்திற்கு 
வெளியிலிருந்து ஆடுமாடுகள் 
உள்ளே நுழையாது . 
These hedges also keep out stray 
animals which would otherwise 
damage your fields. 


- 


நில அரிப்பைத் தடுத்து நிலத்தின் 
ஈரப்பதமும் காக்கப்படுகிறது . 


ஆடுமாடுகள் வராமல் தடுப்பதற்கு 
முட்களைக் கொண்டு வேலி 
அமைக்க வேண்டும் . 
You can use for this purpose 
barriers , made out of dry 
thistle, for example . 


They also limit erosion , and help 
maintain more humidity in the 
soil . 


54 


8 . நகரங்களின் குப்பை URBAN WASTE : A 
கூளங்கள் நல்லதோர் வளம் VALUABLE RESOURCE 


விறகிற்காக வைக்கப்படும் மரக் கன்றுகள் 
நன்றாக வளர்ந்தபின் 


Finally, hedges of firewood crops 
once sufficiently grown 


நகரங்களின் குப்பைகூளங்களிலிருந்து Urban waste could be a valuable 
கட்டடம் கட்டுவதற்கான பொருள்கள் , resource for a variety of materials 
வீட்டிற்கு பயன்படும் பொருள்கள் useful for constructing houses , 
கம்போஸ்ட் ஆகியவற்றைத் making household goods , 
தயாரிக்கலாம் . 

producing compost , etc . 


அவை நமக்கு நிழல் தரும் 


give shadow 


கிராமங்களில் வசிப்பவர்களுக்கு 
சில ஆதார வளங்கள் - இடம் - 
சில பொருள்கள் - அதிக பணச் 
செலவின்றி கிடைக்கின்றன . 
People living in villages can 
find many resources - space , 
materials , etc . , to which they 
have access without spending 
extra money . 


வெய்யிலின்போது மரத்தடி நிழலில் 
இளைப்பாறலாம் . 


விறகெரிப்பதற்காக மரங்கள் 


where it is nice to rest during 
the hot hours . 


They have free access to trees 
( for wood ) 


நமது வயல்களில் பல்வேறு பயிர் 
களுக்குஇடையே விறகிற்கு பயன் 
படும் மரங்களை வளர்ப்பது ஒரு 
நல்ல யோசனை . 


புல் , மூங்கில் போன்ற தவாரங்கள் 


VKVMY 


to plants ( bamboo , grass ) 


It might be a good idea to 
combine the various crops in 
your fields with a few trees for 
firewood . 


56 


57 


களிமண் , கற்கள் போன்ற வீடு 
கட்டுமானப் பொருள்கள் 
இலவசமாக இவர்களுக்கு 
கிடைக்கிறது . 
to clay and stones , etc. , which 
they can use as building 
materials , for instance. 


இந்தப் பொருள்களை விலை 
கொடுத்து வாங்க வேண்டியதில்லை . 
பலவிதங்களில் பயன்படுத்தலாம் . 
This waste doesn t need to be 
purchased and can be made use 
of in a variety of ways . 


நகரங்களில் வசிப்பவர்கள் இப் 
பொருள்களுக்கு விலைகொடுக்க 
வேண்டி இருக்கும் . 


இக்குப்பைகளில் எளிதாகக் 
கிடைக்கக்கூடிய பொருள்கள் 
காகிதங்களும் , அட்டைகளும் , 


People living in the cities , 
however, can find such materials 
only at a price . 


Materials which are easy to find 
in urban waste are paper and 
cardboard 


நகரங்களிலும் சில பொருள்கள் 
பணச் செலவு இல்லாமல் கிடைக்கும் . 


- 
- 
- 


மரத்துண்டுகளும் 


But in cities, too , there are 
materials which don t cost 
money : 


wood - chips 


- 


பிளாஸ்டிக் பொருள்களும் , 
உலோகத் துண்டுகளும் கண்ணாடி 
பாட்டில்களும் 


இந்தக் கழிவுப் பொருள்கள் பணவசதி 
படைத்தவர்களும் , தொழிற்சாலைகளும் 
குப்பையாகக் கருதி வீசி எறியும் 
பொருள்களாகும் . 
these are the waste products 
and materials thrown away by 
the rich and the various indus 
tries . 


உ 


plastic products, metal sheets , 
glass bottles , 


58 


59 


காலி டப்பாக்களும் , வேறு 
பொருள்களும் ஆகும் . 


காகிதக் கூழினால் செய்யப்படும் 
தட்டிகளைக் கூரைகளுக்கு 
உட்புறம் பதித்து வெப்பத்தைத் 
தணிக்கலாம் . 
or it can be used as filler (for 
insulation against heat, for 
example) . 


empty conserve tins and 
similar stuff. 


இவற்றைக் கொண்டு பல 
உபயோகமான பொருள்களைத் 
தயாரிக்கலாம் . 
Many things can be made out 
of these materials . 


காகிதத் தட்டி தயாரிப்பதற்கு 
காகிதத் துண்டுகளைப் பசையுடன் 
சேர்த்து தண்ணீரில் கொதிக்க 
வைக்க வேண்டும் 


To make papier mache you 
have to boil scrap paper in water 
with some glue 


உதாரணத்திற்கு , காகிதங்களையும் , 
அட்டைகளையும் நேரிடையாகப் 
பயன்படுத்தி அவற்றிலிருந்து 
பலபொருள்களைத் தயாரிக்கலாம் . 


இது கெட்டியான கூழாக உருவெடுக்கும் . 


till it becomes a thick paste . 


For example , paper and card 
board can be used directly to 
make various objects out of them . 


- 


- 


இந்தக் கூழினை எந்தவித 
உருவத்திலும் அச்சில் வார்க்கலாம் . 


காகிதங்களைக் கூழாக்கிக் காய 
வைத்து , பொம்மைகளைத் 
தயாரிக்கலாம் . 
Paper can also be used as raw 
material for papier mache. 


This paste can be shaped and 
moulded the way you want. 


60 


61 


அது சூடு ஆறி காயவைக்கப்பட்ட 
பின்பு கெட்டியாகி அச்சில் வார்த்த 
உருவத்துடன் விளங்கும் . 
After cooling and drying the 
paste becomes hard and the 
moulded object retains its 
shape . 


அவற்றின் மீது எண்ணெய் , கிரீஸ் , 
பெயிண்ட் போன்றவற்றைத் 
தடவலாம் . 


like grease, oil and paint. 


காகிதக் கூழினால் தயாரிக்கப்படும் 
பொருள்கள் மீது தண்ணீர் பட்டால் 
பாதிக்கப்படும் . ஈரம் படும் போது 
மீண்டும் மிருதுவாகிவிடும் . 


சாதாரண அட்டைகளையோ 
காகிதக் கூழில் தயாரித்த அட்டை 
களையோ அடுக்கி வைத்து இடையே 
பசையைத் தடவி கெட்டியான 
அட்டைகளைத் தயாரிக்கலாம் . 


Papier mache is vulnerable to 
water : On getting wet it softens 
again . 


You can make stratified cardboard 
yourself by glueing together layers 
of paper, papier mache, or ordi 
nary cardboard . 


ஈரம் படாத விதத்தில் அதனைக் 
கொண்டு டப்பாக்கள் தட்டுகள் 
போன்றவற்றைத் தயாரிக்கலாம் . 


அடுக்கி ஒட்டப்பட்ட அட்டைகள் 
பாரம் தாங்கும் விதத்தில் வலுவாக 
இருக்கும் . 


Therefore, it is suitable for 
applications where it doesnot 
get wet; for example , as con 
tainers , cases or drawers . 


Stratified cardboard can be 
quite strong : 


-- 


- 


தண்ணீர் பட்டு இப்பொருள்கள் 
கெட்டுப் போகாமல் தடுப்பதற்கு 


பசை காய்வதற்கு முன்பாக 
அட்டையைத் தேவையான 
வடிவத்தில் வெட்டிக்கொள்ள 
வேண்டும் . 


You can protect papier mache 
against humidity by applying 
water repelling materials 


it can be easily cut or shaped 
before the glue gets dry , 


63 


நாம் அடிக்கடி பயன்படுத்தும் 
டப்பாக்களையும் தயாரிக்கலாம் . 


இந்த நிலையில் அட்டையின் 
மீது ஈரம் படக்கூடாது . ஈரக் 
காற்று பட்டால் அதன் உருவமே 
மாறக்கூடும் . 
But , take care that it is not 
exposed to humidity otherwise 
it gets deformed . 


containers and many other 
things of daily use. 


இந்த அட்டையைக் கொண்டு 
பல்வேறு பொருள்களைத் 
தயாரிக்கலாம் . 


பிளாஸ்டிக் பைகளும் சிப்பம் 
கட்டுப் பொருள்களும் குப்பைகளில் 
காணப்படுகின்றன . 


You can make many useful things 
out of cardboard : 


Plastic wrapping and casing is 
today a commonplace waste . 


தடுப்புச் சுவர்கள் , கூரைகள் 
போன்றவற்றையும் இந்த அட்டையைக் 
கொண்டு தயாரிக்கலாம் . ஆனால் , 
ஈரப்பதம் படாமல் காக்க வேண்டும் . 
walls , partitions, roofs (but be 
sure to protect the material 
against humidity ) 


பிளாஸ்டிக் தண்ணீரினால் பாதிக்கப் 
படாத ஒரு பொருள் 
Plastic foil is an excellent water 
proofing material 


மேஜைகள் , பெஞ்சுகள் , பெட்டிகள் 
போன்றவற்றையும் 


அட்டையினால் தயாரிக்கப்பட்ட 
கூரை மீது பிளாஸ்டிக் காகிதத்தைப் 
பரப்பி வைக்கலாம் . 
which can protect a cardboard 
roof adequately . 


tables , chests, other furniture 


65 


சிலவகை பிளாஸ்டிக் எளிதில் 
தீப்பற்றக் கூடியது . அதனை 
எச்சரிக்கையுடன் பயன்படுத்த 
வேண்டும் . 


சூடு ஆறியபின் உருவம் மாற்றப் 
பட்ட பிளாஸ்டிக் கெட்டியாகி 
விடுகிறது . 


But, some plastics are highly 
inflammable and need to be 
safely used . 


After cooling down , the soft 
plastics (reshaped ) become 
hard again . 


மரத்துண்டுகள் ,உடைந்த பெட்டி 
அல்லது கூடையின் 


பிளாஸ்டிக் சூடாகும் போது 
உருகுகிறது . சூடு அதிகம் ஆகும் 
சமயத்தில் பெரும்பாலும் பிளாஸ்டிக் 
நச்சுப் புகையுடன் எரியத் 
தொடங்குகிறது . 
Plastics become soft when 
heated (most burn with toxic 
fumes , when excessively 
heated ) . 


Pieces of wood , broken crates , 
etc . , as well 


எளிதில் உருகும் பிளாஸ்டிக்கினை 
கைகளாலேயே பலவித உருவங் 
களுக்கு மாற்றலாம் . 


பாகங்களைக் கொண்டும் பல 
பொருள்களைத் தயாரிக்க இயலும் . 


You can shape such soft plastics 
easily by hand 


are excellent raw materials for 
many purposes 


அச்சையும் பயன்படுத்தி வடிவமைக் 
கலாம் . 


அவற்றை விறகாகவும் பயன் - 
படுத்தலாம் . 


or by means of moulds. 


apart from being used for 
burning in a stove . 


66 


வீட்டிற்குத் தேவையான பல 
பொருள்களை மரத்தினால் 
தயாரிக்க முடியும் . 


அந்தந்த தகரங்களை அப்படியே 
கூடத் தட்டாகவோ, கோப்பை 
யாகவோ , பயன்படுத்தலாம் . 


Many household objects can 
be made of wood . 


In their original form , they can 
serve as plates , cups etc . 


கண்ணாடிப் பாட்டில்களையும் பல 
விதங்களில் உபயோகிக்கலாம் . 


காலி தகர டப்பாக்களை 


Empty tin cans 


Glass bottles can have their 
own uses : 


சொட்டுநீர்ப் பாசனத்திற்கு 
அவற்றைப் பயன்படுத்தலாம் . 


முதலில் தட்டித் தகடாக்க வேண்டும் . 


they can serve as drip irrigators 


can be flattened 


அந்தத் தகட்டினைக் கூரைக்குப் 
பயன்படுத்தலாம் . 


சுவரில் அவற்றைச் சாளரமாகப் பயன் 
படுத்தி காற்றையும் சூரிய ஒளியையும் 
அறைக்குள் வரச் செய்யலாம் . 
as light inlets in brick and mud 
walls 


to be used as sheetmetal for 
the roof, for example . 


68 


அதுபோன்ற பாட்டில்கள் நிறைய 
இருந்தால் அவற்றைக் கொண்டு 
மேடை போன்றவற்றிற்கு 
சுவர்கூட கட்டலாம் . 


69 
பல நாட்கள் சென்ற பின்பு நமக்கு 
நல்ல கம்போஸ்ட் உரம் கிடைக்கும் . 
அதைத் தோட்டத்திற்குப் பயன் 
படுத்தலாம் . விற்கவும் செய்யலாம் . 
After a long while you shall get 
a good compost - a fertilizer for 
your garden or for sale . 


and , if you have a lot of them , as 
substitute bricks for making a 
fancy wall. 


மேலே சொன்னவற்றினைத் தவிர 
வேறொரு மூலப் பொருளும் 
உள்ளது . அதுதான் சமயலறை 
களிலிருந்து எறியப்படும் வீணாகும் 
உணவுப் பொருள்களின் குப்பை . 
Besides these materials there 
is another important resource : 
the organic waste originating 
from kitchens , etc . 


நகரங்களின் குப்பைகள் பயனுள்ள 
பொருள்களைக் கொண்டதோர் 
சுரங்கம் . 


Urban waste is thus a sort of 
modest mine of materials 


இதிலிருந்து உயிரற்ற குப்பைகளை 
( அதாவது காய்கறி , தானியம் 
அல்லது மாமிசக் கழிவு நீங்கலாக ) 
அகற்றி விட்டால் , கம்போஸ்ட் உரம் 
தயாரிக்கலாம் . 


அதைக் கொண்டு கூரை அமைக்கலாம் . 


After carefully removing non 
organic material from this waste 
it can be converted into compost . 


which can be used for making 
shelters , 


இந்த உயிர்க்குப்பையுடன் மண்ணைக் 
கலந்து சிறிது தண்ணீர் தெளித்துப் 
புரட்டிவிட வேண்டும் . இவ்வாறு சில 
நாட்களுக்குப் பலதடவை செய்ய 
வேண்டும் . 
From this mix the rotting organic 
waste with humid earth , sprinkle 
with water and remix it 
repeatedly over a period of time. 


மேஜை, நாற்காலி போன்ற பொருள் 
களையும் சிறிய கைவினைப் பொருள் 
களையும் செய்வதன் மூலம் சிலருக்கு 
வேலைவாய்ப்பும் கிடைக்கும் . 
furniture and other household 
goods or for small handicrafts 
to make a living out of them . 


71 


1 . காட்டு விவசாயம் என்றால் WHAT IS AGRO 
என்ன ? 

FORESTRY ? 


காடுகளை அழித்த பகுதியை வயல் 
வெளியாக மாற்றுகிறார்கள் . 


காடுகளில் ஒரு மரத்தைக் கூட Forests could be profitably used 
வெட்டாமல் விவசாயம் செய்ய as farmland without destroying 
இயலும் . மரங்களுடன் அவற்றின் existing trees . A combination 
அடியிலும் பயிர்செய்வதன் of trees and undergrowth may 
வாயிலாக இரட்டை அனுகூலம் 

LAW yield multiple cropping. 
கிடைக்கிறது . 


The deforested area they convert 
into fields . 


புதிதாக விவசாயம் செய்ய 
விரும்புபவர்கள் 


நாட்டின் பலபகுதிகளிலும் நிலவி 
வரும் இவ்வழக்கம் அபாய 
கரமானது . 
This trend is very dangerous 
practically in all regions . 


People who want new farm 
land 


முதலில் காட்டில் உள்ள மரங்களை 
வெட்டி காட்டை அழிக்கிறார்கள் . 
often destroy the existing 
forests by cutting down all 
the trees 


சில இடங்களில் நிலவும் சீதோஷ்ண 
நிலைமை காரணமாக , மரங்கள் 
வெட்டப்பட்ட பின் நிலத்திற்கு 
சூரிய வெப்பத்திலிருந்து மரநிழல் 
பாதுகாப்பு இல்லாமல் போய் நிலம் 
பாறையாக மாறிவிடுகிறது . 
Under certain climates certain 
types of soil turn into solid rock 
when not protected from sunrays 
due to absence of trees . 


சில சமயங்களில் காடுகளைத் 
தீக்கிரையாக்கி அழிக்கிறார்கள் . 
or by burning them down. 


அதுபோன்ற பாறைநிலம் 
விவசாயத்திற்குப் பயன்படாத 
களர் நிலமாக மாறிவிடுகிறது . 
Such hardened soil becomes 
sterile for growing crops. 


1 . 


72 


ஒரு விவசாயி மிகவும் நவீனமான 
சாதனங்களைக் கொண்டு கூட 
இப்பணியைச் செய்யமுடியாது . 


மரங்களின் வேர்கள் நிலத்தின் 
வளத்தைப் பாதுகாக்கின்றன . 
குறிப்பாக சற்றுச் சரிவான 
நிலப்பரப்புகளில் 
Normally trees retain with their 
roots the fertile soil, particularly 
on a slope . 


often more successfully than 
does the farmer even with his 
modern tools . 


மரங்கள் வெட்டப் பட்டால் மழைநீர் 
வளமான நிலப்பகுதியை அடித்துச் 
சென்றுவிடும் . பயிர்கள் விளையாத 
களர்நிலம் மட்டும் மிஞ்சும் . 


மரங்கள் நிலத்தைப் பலவிதங்களிலும் 
வளப்படுத்துகின்றன: மரத்திலிருந்து 
உதிரும் இலைகளும் சில இடங்களில் 
அவற்றுடன் வளரும் பாசி போன்ற 
தாவரங்களும் வளப்படுத்துகின்றன . 
Trees improve the soil around 
them in many ways: they make 
it fertile with rotten leaves and 
moss . 


Once those trees are cut down 
the rain washes away the fertile 
layer and the slope becomes 
barren . 


மிகவும் வறட்சியான இடங்களிலும் 
மிகவும் அதிகமாக மழைபெய்யும் 
பகுதிகளிலும் மரங்கள் வெட்டப் 
படாமல் இருந்தால் நல்லபயன் 
கிடைக்கும் . 
In most regions having too dry a 
climate or too violent a rainfall 
existing forests could be made to 
give better farming results . 


மரங்களின் வேர்களில் நிலத்தை 
வளப்படுத்தும் பல நுண்ணுயிர்கள் 
வாழ்கின்றன . 
Their roots often contain soil 
enriching micro - organisms . 


17 


காட்டில் உள்ள மரங்கள் நிலத்தை 
அரிப்பிலிருந்து காப்பாற்றி வளமாக 
வைக்கின்றன 
Trees of a forest keep the soil 
intact and improve its fertility 


மரங்கள் காரணமாக நிலத்திலிருந்து 
நீர் ஆவியாக மாறி மறைவது 
கட்டுப்படுத்தப்படுகிறது . மண் 
ஈரப்பதத்துடன் விளங்குகிறது . 
Trees also lessen evaporation and 
make the soil keep its humidity. 


75 


நிலவளத்தைப் பாதுகாப்பது மட்டுமின்றி 
மரங்கள் அடுப்பெரிப்பதற்கான 
விறகையும் தருகின்றன . 


சூரிய வெளிச்சம் படக்கூடிய 
இடங்களில் எல்லாம் செடிகளை 
வளர்க்கலாம் . 


Besides keeping the soil in good 
condition , trees furnish firewood , 


wherever there is enough day 
light for the plants to grow . 


தச்சர் போன்ற கைவினைஞர் 
களுக்கு மரத்தைத் தருகின்றன . 


IVA 


raw materials for craftsmen , 


தற்சமயம் அங்கு வளரும் பல 
செடிகொடிகளை அகற்றிவிட்டு 
நமக்குப் பயனுள்ள செடிகளை 
அங்கு பயிரிடலாம் . 
The right approach is to use 
forests as a special type of farm 
land replacing the undergrowth 
with plants you want to grow . 


INாக 


மக்களுக்கு உணவையும் கால்நடை 
களுக்குத் தீவனத்தையும் அளிக்கின்றன . 


அதே போல் அங்கு ஒரு சில 
மரங்களை அகற்றிவிட்டு அதிக 
பலன் தரக் கூடிய சில மரங்களையும் 
நடலாம் . 


food for people and fodder for 
domestic animals . 


Similarly , new trees can replace 
some of the original trees to 
make the forest more fruitful. 


காடுகளில் மரங்கள் மட்டும் இல்லை . 
அவற்றின் அடியில் வளரக்கூடிய 
பல செடிகொடிகளும் உண்டு. 


சொல்லப் போனால் மரங்களும் 
அவற்றின் அடியில் வளரக்கூடிய 
செடிகளும் ஒருங்கிணைந்து நமக்கு 
பழங்களையும் , பருப்புவகைகளையும் , 
காய்கறிகளையும் , தீவனங்களையும் , 
எரிபொருள்களையும் ( விறகு ) அளிக்கும் . 
Indeed , undergrowth and trees 
complement each other and can 
give fruits , legumes, vegetables, 
fodder and firewood . 


A 


But a forest does not consist of 
trees alone; there is the under 
growth 


யா 


2 . காட்டு விவசாயம் : 

என்ன மாதிரிக் காடுகள் ? 


AGRO - FORESTRY : 
WHICH FORESTS ? 


காடுகளை அழித்துவிட்டு அங்கு Well managed woodlands can 
விவசாயம் 

செய்வ தைக் give higher yields through 
காட்டிலும் காடுகளை நல்ல agro -forestry than what can be 
முறையில் பராமரித்து விவசாயம் achieved through farming on 
செய்வது அதிக பலனைத் தரும் . deforested land . 


77 
அது மரங்களின் அடியில் வளரும் 
செடிகொடிகளைப் பராமரிப்பதுதான் . 
சிலசமயங்களில் அங்கு இயற்கையாக 
வளரும் தாவரங்களைக் கூட எவ்வித 
மாற்றமும் இன்றி அப்படியே 
பராமரிக்கலாம் . 
the simplest way is to stabilize 
the undergrowth : it can be often 
used in its natural state 


அதனை ஆடுகள் போன்ற கால் 
நடைகளுக்கு மேய்ச்சல் நிலமாகப் 
பயன்படுத்தலாம் . 


காடுகளில் விவசாயம் செய்வதற்கு 
முதற்படியாக 


M 


as pasture ( sparingly ) for 
domestic animals like sheep 


ullumukuntil 


To use forests as farmland 


மாடுகளையும் அங்கு மேய்க்கலாம் . 


எந்தெந்தக் காடுகளில் என்ன 
மாதிரிச் செடி கொடிகளை வளர்க்க 
இயலும் என்பதைத் தெரிந்து 
கொள்ள வேண்டும் . 
one has to know what type of 
forests are good for what 
kinds of undergrowth . 


or goats or cattle. 


AVALI 

காடுகளில் விவசாயம் செய்வதற்கு 
எளிமையான வழி ஒன்று உள்ளது . 


ஒவ்வொரு காட்டிலும் மரங்களின் 
அடியில் ஒரேமாதிரியான செடி 
கொடிகள் வளர்வதில்லை . 
இருப்பினும் அவை மேய்ச்சலுக்குப் 
பயன்படக் கூடியவையாகவே 
இருக்கின்றன . 
The undergrowth varies with 
each forest . Butmost under 
growth can be used for pasture ; 


To make a forest suitable for 
farming 


ப 


- 


79 


78 


சில செடிகொடிகள் தீவனமாகப் 
பயன்படுகின்றன. 


அங்கே இருக்கும் மரங்களை 
வெட்டுவதை நாம் முடிந்தவரை 
தவிர்க்க வேண்டும் 


some undergrowth can be used 
as fodder . 


Cutting of existing trees should 
be avoided as far as possible . 


உணவு தானியப் பயிர்களை 
மரங்களுக்கு அடியில் வளர்ப்பது 
எளிதான காரியம்தான் . 


அங்கு ஆடுமாடுகளை நேரிடை 
யாக மேயவிடுவது சற்று எளிதானது . 
நமக்கு வேலையும் மிச்சம் . 
Using it as pasture might often 
be more easy involving less 
work . 


muruOli 


To plant food crop among the 
trees does not involve much 
labour . 


ஆனால் , அப்பகுதியில் உணவுக்குப் 
பயன்படும் பயிர்களைப் பயிரிடுவது 
லாபம் தருவதாக இருக்கும் . 


But it can be more interesting to 
use the forest area for growing 
food crops 


ஆனால் , நாம் செடிகளைக் காடுகளில் 
வளர்க்க வேண்டுமெனில் காடுகள் 
அடர்ந்ததாக இருக்கக் கூடாது . 
However, to grow undergrowth 
crop in the forest the forest 
should not be too dense . 


1 


மரங்களுக்கிடையே சிறிது 
இடைவெளி விட வேண்டும் . 


அங்கு உணவுக்குப் பயன்படும் 
தாவரங்களை வளர்ப்பதுடன் பழம் 
தரும் மரங்களையும் வளர்க்கலாம் . 
as undergrowth using suitable 
food plants or new trees which 
can co -exist with existing trees . 


You can make small openings 
between the trees 


அந்தி 


VIVI 


80 
மூன்று அல்லது நான்கு மரங்களுக்கிடையே 
ஒரு மரத்தை வெட்டி விடலாம் . 
மரங்களுக்கிடையே 10 மீட்டர் 
அகலத்திற்கு ஒரு பாதை அமைப்பது 
சாலச் சிறந்தது . 
by cutting down ( for example ) 
one tree in 3 or 4 . The best way 
is to create corridors , about 
10 metres wide . 


81 
ஒரே வகையான மரங்களை 
வளர்ப்பதையும் மரங்களுக்கு 
அடியே ஒரே மாதிரி பயிர்களை 
வளர்ப்பதையும் நாம் தவிர்க்க 
வேண்டும் . 
But it is best if you don t plant 
only one kind of undergrowth 
or only one kind of trees. 


IYYVV1 


VVVI 


சில மரங்களைக் காட்டிலிருந்து 
அகற்றி புதிய கன்றுகளை நடலாம் . 


VAA 

நாம் காட்டு வேளாண்மையை 
சரியான முறையில் செய்தால் 


You can as well replace a part of 
the forest trees 


If you learn how to manage your 
woodland the right way 


- 


- 


இம்மரங்கள் நமக்குப் பலன் 
தருவதாக இருக்க வேண்டும் . 


மற்ற நிலங்களில் மேற்கொள்ளப்படும் 
வேளாண்மையைக் காட்டிலும் 
அதிக பலனைத் தரும் . 


with such trees which give 
you valuable crop 


it may yield even more than 
common fields do . 


கூடவே மரங்களுக்கிடையே 
வளரும் செடிகளுக்கும் நன்மை 
தருவனவாக இருக்க வேண்டும் . 


and whose vicinity can be 
beneficial to the undergrowth 
you have planted . 


காட்டு வேளாண்மை காரணமாக 
சில ஆண்டுகளில் நமது நிலத்தின் 
மதிப்பு நன்கு உயர்ந்துவிடும் . 
But if you consider the value 
of your land in the long term 
woodlands will yield more 


untitles 
tiuuuuttilu 


82 


3 . காட்டு விவசாயம் : AGRO - FORESTRY : 
என்ன மாதிரிப் பயிர்கள் ? WHICH CROPS ? 


காடுகளை அழித்து விவசாயம் 
செய்யும்போது நிலத்தின் மதிப்பு 
சற்று குறைவாகவே இருக்கும் . 
than what you can derive 
from deforested fields. 


தட்பவெப்பநிலை , நிலத்தின் Any forest could be adapted for 
தன்மை , அங்கு வளரக்கூடிய மர agro- forestry keeping in view the 
வகைகள் , மக்களின் தேவைகள் , climate , type of soil , kind of 
மரங்களின் அடியில் வளரக்கூடிய trees, needs of people and under 
செடிகள் ஆகியவற்றை கருத்தில் prowth which can co - exist with 
கொண்டு காட்டு விவசாயத்தினை 
மேற்கொள்ளலாம் . 


மரங்கள் சூரியனின் ஒளியைக் 
கட்டுப்படுத்தி சீதோஷ்ண நிலையை 
மேம்படுத்துகின்றன . 


மரங்களின் அடியில் வளரக்கூடிய 
சரியான செடிகளைத் தேர்தெடுப்பது 
காட்டு விவசாயத்தின் முதல்படி 


Trees as well improve the 
climate at the spot by filtering 
the light . 


It is important to select the 
right plants (matching them 
to the right trees ) for forming 
within the forest 


இறுதியாக மரங்களிலிருந்து 
நமக்குப் பழம் , தீவனம் , எரிபொருள் , 
தச்சுவேலைக்கான மரம் முதலியன 
கிடைக்கின்றன. 
Finally, trees can give fruits , 
forage , fuelwood , timber and 
even vegetal materials 


ஏனெனில் , எல்லாப் பயிர்களுமே 
காட்டுமரங்களின் அடியில் வளரும் 
என்று சொல்வதற்கில்லை . 
because every food crop 
may not grow well as under : 
growth among the forest trees . 


இவ்வாறாக காட்டு வேளாண்மை 
செய்பவர் நன்கு பொருளீட்ட 
இயலும் . 
and thus make a woodland 
farmer prosperous. 


மரங்களுக்கிடையே பயிர்களை 
வளர்ப்பதும் 
Planting of crops among 
trees 


85 


84 


அவற்றிலிருந்து அறுவடை 
செய்வதும் எளிதான காரியம் 
அல்ல . 


அவரை போன்ற கொடிகள் 
காட்டு வேளாண்மைக்கு 
உகந்தவை . அவை எளிதில் 
மரங்களின் மீது படரக் கூடியவை . 
Creepers like beans could be 
ideal for agro - forestry , as they 
easily creep on the trees . 


and harvesting them from 
there is not easy . 


சில காய்கறிகளையும் 
அவரை வகைச் செடிகளையும் 
வளர்ப்பது சற்று எளிது . 
In this respect vegetable and 
legumes could be preferred 


கீழே வளரக்கூடிய செடிகளுடன் 
அவை சேர்ந்து வளரக்கூடியவை . 
They can also co - exist with 
the undergrowth . 


- 


- 


- 


நெல் , கோதுமை போன்ற பயிர்களை 
வளர்ப்பதற்கு சமவெளிப் பகுதிகள் 
தான் சரியான இடமாகும் 
over cereals (rice , wheat etc .) 
and grass- like plants which are 
easier to grow on open fields . 


இருப்பினும் , செடிகொடிகள் வளர்வது 
தட்பவெட்ப நிலையைப் பொருத்தே 
இருக்கும் . 
However, it ultimately depends 
on the climate ; 


நிலத்தின் தன்மைக்கும் முக்கிய 
பங்கு உண்டு. 


கறிகாய்களிலும் , அவரை வகைச் 
செடிகளிலும் சத்து அதிகம் . 
அவற்றைச் சமைப்பதும் சுலபம் . 
Vegetable and legumes are 
sometimes more nutritious than 
cereals. They are also easier 
to cook . 


on the type of soil 


- 


86 


4 . காட்டுப் பண்ணையைப் WHAT CARE DOES A 

பராமரிப்பது எப்படி ? WOODLAND FARM NEED ? 


கூடவே எந்தமாதிரி மரங்கள் 
நமக்குத் தேவை என்பதையும் 
on the kind of trees 


ஒரு காட்டுப் பண்ணையை நல்ல A well - managed woodland farm 
முறையில் பராமரிப்பதற்கு demands more of your time to 
உடலுழைப்பு அதிகம் தேவைப் observe the various plants growing 
படாது . ஆனால் , அப்பண்ணை there but less of your time to 
யில் வளர்ந்து வரும் பல்வேறு 

perform actual physical labour. 
செடிகொடிகளைக் கண்காணிப் 
பதற்கு அதிக நேரம் செலவிட 
வேண்டி இருக்கும் . 


எந்த மாதிரிச் செடிகள் நமது 
காட்டுப் பண்ணைக்கு உகந்தவை 
என்பதையும் கருத்தில் கொள்ள 
வேண்டும் . 


காட்டு விவசாயம் தோட்ட 
விவசாயத்திலிருந்து மாறுபட்டது . 


and on your needs as to which 
plants are right for your 
woodland farm . 


If you do farming in 
woodlands 


இதன் கண்காணிப்பும் தோட்ட 
விவசாயத்திலிருந்து மாறுபட்டது . 


எல்லாக் காடுகளுமே காட்டு 
விவசாயத்திற்கு உகந்தவைதான் . 
ஒரு சில மரங்களை மட்டும் 
அகற்றிவிட்டு நமக்குத் 
தேவையான மரங்களை 
நடலாம் . 
All forests could be adapted to 
woodland farming with suitable 
undergrowth and some of the trees 
substituted by trees of your choice . 


it necessitates a care different 
from that involved in farming 
on the fields: 


. 


. 


உபகரணங்கள் அதிகம் தேவை 
இல்லை . ஆனால் கூடுதல் 
கவனம் தேவை . 
more attention , but less tools . 


88 


89 


புதிய மரத்தை , வெட்டப்பட்ட 
பழைய மரம் இருந்த இடத்திற்கு 
அருகில் நட வேண்டும் . 


முதலாவதாக நாம் விவசாயம் 
தொடங்குவதற்கு முன்பாக 
அங்கிருந்த மரங்கள் பற்றிப் 
பார்க்க வேண்டும் . 
First, give attention to those 
trees which were there before 
you started to farm . 


near the same place from 
where you had cut the old one. 


நமக்குப் பலன் தரக்கூடிய மரங்களைத் 
தேர்ந்தெடுத்து ஒரு ஹெக்டரில் 60 
முதல் 80 மரங்களை வளர்க்கலாம் . 
அவற்றை நன்கு பராமரித்தல் 
அவசியம் . 
Select those trees which give 
useful products and have 60 - 80 
trees a hectare . See that they 
are in good shape 


மரத்தைச் சுற்றிலும் சூரிய வெளிச்சம் 
படும் இடங்களில் எந்த மாதிரிச் 
செடிகளை வளர்க்கலாம் என்பது 
பற்றி நன்கு சிந்திக்க வேண்டும் . 


Think well which kind of crop 
you will plant in the " corridor " 
or patch where there is sunlight 
in the vicinity of the new tree. 


செழுமையாக வளராத , நோயுற்ற , 
பட்டுப்போன மரங்களை அகற்றி 
விடலாம் . 
and cut down those which seem 
week , diseased or dead . 


மரங்களுக்கு அடியில் வளர்ந்து வரும் 
செடிகளின் பாதுகாப்பு பற்றியும் 
சிந்திக்க வேண்டும் . 


you have to take care of the 
undergrowth as well . 


ஒரு மரத்தை அகற்றினால் பயன் 
தரும் வேறு ஒரு மரத்தைக் 
கட்டாயமாக நட வேண்டும் . 


If you cut down a tree you 
should replant a new one 
with market utility 


அப்பகுதியில் மாடுகள் அதிகம் 
மேய்ந்தால் செடிகள் அழிந்து 
விடக்கூடும் . மேய்ச்சலைக் கட்டுப் 
பாட்டிற்குள் வைத்தால் செடிகள் 
தொடர்ந்து வளரும் . 
If you use it as pasture for 
domestic animals , beware of 
overgrazing: the plants need 
time for rest . 


90 


91 


காட்டு விவசாயம் நடக்கும் இடங்களில் 
ஆடுமாடுகளை இஷ்டத்திற்கு 
மேயவிடக் கூடாது . 
Don t thus let the animals roam 
all over your forest land . 


விறகெரிப்பதற்காக வளர்க்கப்படும் 
மரங்களையும் பெரும் செடிகளையும் 
கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட 
வேண்டும் . 
The trees and bushes from which 
you take your firewood you should 
harvest carefully . 


மரம் செடிகளிலிருந்து பெரும் 
அளவில் கிளைகளை வெட்டினாலும் 
சரி , ஒரே மரத்திலிருந்து பல 
கிளைகளை வெட்டினாலும் சரி 
மரங்கள் சீக்கிரம் அழிந்து விடும் . 


நிலத்தை வேலிகள் வாயிலாகத் 
தடுத்து அப்பகுதிகளில் குறிப்பிட்ட 
நேரத்திற்கு ஆடுமாடுகளை மேய 
விடலாம் . அந்த இடங்களிலிருந்து 
நமக்கு சாணமும் கிடைக்கும் . 
but let them graze in fenced 
enclousres, each enclosure for 
a certain period . Such enclosures 
serve as a source of dung . 
மரங்களுக்கு அடியில் நடப்பட்டுள்ள 
செடிகளையும் தோட்டத்தில் 
நடப்பட்டுள்ள மற்ற செடிகளைப் 
பேணுவது போலவே பேணிக் 
காக்க வேண்டும் . 
You should tend the undergrowt 
you have planted for its crop as 
you would your own garden or 
plantation 


If you strip them of too much 
branches or twigs, taking all from 
the same plant or cutting 
branches too frequently , the 
plants will die . 


ஒவ்வொரு மரத்திலிருந்தும் ஒரு 
சில கிளைகளை மட்டுமே 
வெட்டினால் மரங்கள் பட்டுப் 
போகாமல் உயிருடன் இருக்கும் . 


It is better to take a low branches 
from this plant and another few 
from that one keeping all of 
them alive . 


அவற்றிற்கு முறையாகத் தண்ணீர் 
ஊற்ற வேண்டும் . உரமிடவேண்டும் 
செடிகளைப் பூச்சிகளிடமிருந்தும் 
செடிகளுக்கு வரும் நோய்களிலிருந் 
பாதுகாக்க வேண்டும் . 
keeping it well watered , enrich 
its soil and checking it for pest 
and plant diseases. 


ஒரு காட்டுப் பண்ணையை நன்கு 
பராமரிக்க வேண்டும் என்றால் 
அதைக் கண்காணிப்பதற்கு கொஞ்சம் 
நேரம் செலவிட வேண்டும் . 
A well -kept woodland farm asks 
for much time to observe 
all plants 


நிலத்தில் செடிகளைப் பேணுவதற்குச் 
செலவிடும் நேரத்தைக் காட்டிலும் 
கண்காணிப்பதற்கு அதிக நேரம் 
செலவிட வேண்டும் . 
and far less time of actual 
physical work . 


5 . மூன்று அடுக்குகளில் FARMING IN 
விவசாயம் 

THREE STOREYS 
ஒன்றிற்கு ஒன்று சார்ந்து வளரக் By growing mutually coexisting 
கூடிய வெவ்வேறு உயரம் உள்ள plants of three different 
மூன்று விதமான தாவரங்களை - height-trees , shrubs and grasses 
உதாரணத்திற்கு மரங்கள் , பெரிய 

you can protect your land from 
செடிகள் மற்றும் புல்பூண்டுகளை 
வளர்ப்பதின் வாயிலாக நிலத்தைச் 

deterioration and increase 
சீர்கேடடையாமல் பாதுகாக்க the total yield from it . 
இயலும் . மேலும் , நிலத்தின் 
வளத்தையும் அதிகரிக்கலாம் . 


காட்டு விவசாயத்தில் உபகரணங்கள் 
பயன்படுத்த வாய்ப்பில்லை. ஏனெனில் 
விவசாயம் செய்யப்படும் இடம் சிறியது . 


Varalaal 


Mechanical tools are practically 
excluded as plant beds are too 
Small . 


செடிகொடிகள் இல்லாத நிலம் 
வறட்சி காலங்களில் முற்றிலும் 
காய்ந்து சீர்கேடடைந்து விடுகிறது . 
The soil, if unprotected , gets 
bone dry during drought and 
deteriorates in quality. 


கைகளினால் இயக்கப்படக்கூடிய 
கருவிகள் , எருதுகள் , கடின உழைப்பு , 
நல்ல கண்காணிப்பு இவற்றிற்கும் மேலாக 
நல்ல சிந்தனை எல்லாமே ஒரு காட்டுப் 
பண்ணையை நன்கு இயக்குவதற்குத் 
தேவை . 
Hand tools , oxen , hard work , 
observing eyes and a good head 
are what a woodland farm needs . 


போதுமான அளவு மழை பெய்தாலும் 
கூட வளமான நிலம் மண் அரிப்பின் 
காரணமாகச் சீர்கேடு அடைகிறது . 
Even if there is adequate 
rainfall fertile soil is subject 
to deterioration due to erosion . 


செடிகொடிகள் வளராத நிலம் 
தொடர்ந்து சூரிய வெப்பத்திற் 
குள்ளாகும் போது தரிசு நிலமாக 
மாறிவிடுகிறது . 
Constant sunshine makes 
certain soils barren if there is 
no protective plant cover. 


94 


செடிகள் மண் அரிப்பிலிருந்து 
நிலத்திற்குப் பாதுகாப்பு 
அளிக்கின்றன . 


நாம் பல்வேறு மரம் செடிகளை 
ஒன்றாக வளர்க்கும் போது 
பாதுகாப்பு அதிகரிக்கிறது . 
If you combine various plants 
together, such protection is 
more effective. 


Plants protect your land by 
resisting erosion . 


செடிகள் நிலத்திற்கு 
நிழலையும் தருகின்றன . 


மரங்கள் போதுமான நிழல் 
தருகின்றன . 


Plants also keep your soil 
in shade 


Trees give enough shade 


செடிகளின் வேர்கள் நிலத்தினுள் 
புகுந்து நிலத்திற்குப் பிடிப்பைத் 
தருகின்றன . 


அவற்றின் வேர்கள் ஆழமாக 
பூமிக்குள் செல்கின்றன . 


and their roots reinforce it 


and their roots go deep . 


கூடவே ஈரப்பதத்தையும் அளிக்கின்றன . 


பெரும் செடிகள் மரங்களுக்கிடையே 
ஊடுபயிர் போல வளர்கின்றன . 


and help it keep its moisture . 


Shrubs are able to live among 
trees 


97 


96 


ஏனெனில் , அவற்றின் வேர்கள் 
மரங்களின் வேர்கள் போல அதிக 
ஆழத்திற்குச் செல்வதில்லை . 


இவ்வாறாக நமது நிலத்தில் 
மூன்றடுக்குகளில் விவசாயம் 
செய்யலாம் . 


You can thus farm your field 
in three storey s : 


because their roots go less deep . 


மரங்கள் மற்றும் பெரும் 
செடிகளுக்கும் இடையே 


நிலத்தின் எல்லை ஓரங்களில் பழம் 
தரும் மரங்களையோ விறகுக்குப் 
பயன்படும் மரங்களையோ 
வளர்க்கலாம் . 
you border it with trees (which 
give you fruits or firewood ) ; 


HITHIIII 


Between trees and shrubs 


புல்வகையான தாவரங்கள் நன்கு 
வளரும் . 
grass - like plants can also have 
enough room to grow : 


மரங்களை ஒட்டி தீவனம் அல்லது 
பழம் அல்லது பயன் தரும் 
விதைகளுக்கான பெரும் செடிகள் 
அல்லது சிறு மரங்களை வளர்க்கலாம் . 
you plant hedges or shrubs (which 
produces useful leaves, fruits or 
seeds ); 


அவற்றின் வேர்கள் நிலப்பரப் 
பிற்குப் பக்கத்திலேயே இருக்கும் . 
அங்கு மரம் மற்றும் பெரும் 
செடிகளின் வேர்கள் 
பரவுவதில்லை . 


இவற்றிற்கிடையே புல்வகையான 
தானியப் பயிர்களை வளர்க்கலாம் . 


and you can seed grass- like 
cereals among them . 


their roots reach the upper layers 
of the soil which are unexploited 
by trees or shrubs . 


98 


99 


மூன்றடுக்கு விவசாயம் 
செய்வதின் விளைவாக 


இந்த மூன்று வகையான தாவரங் 
களின் ஒவ்வொரு வகையும் மற்ற 
வகைத் தாவரங்களை நன்கு வளர 
வைக்கின்றன. 
These three categories of 
plants can mutually improve 
their growing conditions. 


Land cultivated in three 
storeys 


. 


ப 


சில மரங்களும் பெரும் 
செடிகளும் அவ்வாறே 
செய்கின்றன . 


தனித்தனி வகை விவசாயத்தைக் 
காட்டிலும் மொத்த உற்பத்தி 
அதிகமாகவே இருக்கும் . 


So do certain trees and shrubs 


iml/ lin 
ilmTam / 

Ithin 


yields more than it does the 
ordinary way if you look at 
the TOTAL production . 


சில பெரும் செடிகளும் புல் பூண்டு 
வகைச் செடிகளும் அவ்வாறே 
செய்கின்றன . 
and certain shrubs and 
grass - like plants 
( cereals legumes etc .) 


பருவநிலை வேறுபாட்டினால் கூட 
( அதிகமழை - வறட்சி ) மூன்றடுக்கு 
விவசாயத்தில் பாதிப்பு அதிகம் 
இருக்காது . 
Farming in three storeys helps 
your land produce even if the 
climatic conditions are 
particularly bad . . 


. 


1 


. 


இவற்றின் வாயிலாக மண்வளம் 
கூடுகிறது . 


மூன்றடுக்கு விவசாயம் மண் 
வளத்தைப் பாதுகாத்து அதிக 
உற்பத்தியை அளிக்கிறது . 
The three - storey culture thus 
protects your land and gives 
you better yield . 


enriching the soil for 
each other . 


101 


6 . குறைவான மழையில் GROWING TREES 

மரங்களை வளர்த்தல் WITH LITTLE RAIN 


பயிர்கள் வளர்வதற்குப் போது - In areas where it rains too little 
மான மழை பெய்யாத இடங் - to grow any vegetation , one 
களில் கூட , பெய்யும் மழை நீரை can make some income by 
தடுப்பு அணைகள் வாயிலாகத் 

growing trees and other plants 
தேக்கி வைத்து மரங்களையும் 

in microcatchments that could 
மற்ற செடிகளையும் வளர்த்து 

be easily made. 
பொருள் ஈட்டலாம் . 


மழை மிகவும் குறைவாகப் பெய்யும் 
பகுதிகளில் செடிகளை வளர்ப்பது 
கடினமான காரியம்தான் . இருப்பினும் , 
சிறிதளவு முயற்சி செய்தால் 
வேளாண்மை செய்யலாம் . 
In areas with too little rainfall 
for plant survival, farming 
can be made possible with 
some effort . 
பழமரங்கள் , தீவனப் பயிர்கள் 
விறகுக்கான மரங்கள் மற்றும் 
தானியங்களைப் பயிரிட வாய்ப்பு 
உள்ளது . 
Fruit trees, forage plants, 
firewood or crops can be 
productively grown here . 


ஆனால் , சுற்றியுள்ள தாழ்வான 
பகுதிகளில் ஓடிவந்து தேங்கி 
நிற்கும் மழை நீரினால் தாவரங்கள் 
வளர்ந்துவிடுகின்றன. 
But plants do grow in depressions 
because of the extra runoff 
rainwater that gets concentrated 
around them . 
பெரியதோர் நிலப்பகுதி ஒரு 
பக்கம் சரிவாக இருந்தால் , சரிவுப் 
பகுதிகளில் தேங்கும் நீரைக் 
கொண்டு ஒரு பழமரத்தையும் 
வேறுசில செடி கொடிகளையும் 
வளர்க்க இயலும் . இதை நாம் சிறிய 
நீர்ப்பிடிப்பு என்று கூறுவோம் . 
A large piece of land , sloped to one 
point, collects enough runoff water 
to ensure survival of one fruit tree 
or a few other plants such a plot 
we call microcatchment 
சிறிய நீர்ப்பிடிப்பு பகுதி என்பது 
பெரியதோர் நிலப்பகுதியில் விழும் 
மழைநீரைச் சேமித்து வைக்கும் வளமான 
பகுதியாகும் . இந்நீர்ப் பிடிப்புப் 
பகுதியின் பரப்பளவு அங்குள்ள தட்ப 
வெப்ப நிலையையும் அங்கு வளரக் 
கூடிய தாவரங்களையும் பொருத்தது . 
A microcatchment consists of a 
large rainwater collecting area 
and a small plot of fertile soil . Its 
şize depends on local climate and 
the kind of plants . 
நிலத்தில் உள்ள இயற்கையான 
சரிவையும் கூட சிறிய நீர்ப்பிடிப்பிற்கு 
பயன்படுத்திக் கொள்ளலாம் . 
Microcatchments can also be 
made taking advantage of 
natural slopes . 


வறட்சியான பகுதிகளில் , 
அருகாமையில் பெய்யும் மழை 
நீரால் மட்டும் செடிகள் 
உயிர்வாழ இயலாது . 
In dry regions , a plant cannot 
survive with that rainwater 
alone which falls in its 
immediate proximity . 


102 
நிலப் பரப்பு சமதளமாக இருந்தால் 
செயற்கையாகச் சரிவை உருவாக்கி 
நீர்ப்பிடிப்பு செய்யலாம் . சரிவு 
சிறிதளவே இருந்தால் கூடப் போதும் . 
In case of a level terrain , an 
artificial slope can be made to 
design a catchment. Here even 
very slight slope is sufficient. 


103 
அந்தப் பள்ளம் அப்பகுதியில் தேங்கக் 
கூடிய நீரைச் சேமித்து வைப்பதற்குப் 
போதுமானதாக இருக்க வேண்டும் . 
அந்தப் பள்ளமான பகுதியின் வளம் 
கூடி தாவரங்கள் எளிதில் வளர்வதற்கு 
வழி ஏற்படுகிறது . 
large enough to store the runoff 
water collected by the catchment. 
The soil in the basin becomes so 
fertile that plants can grow there 
easily . 


தாவரங்கள் நன்கு வளர்வதற்காக 
அந்த நிலத்திற்கு உரமிடலாம் . 


நீர்ப்பிடிப்புப் பகுதியை அப்படியே 
விட்டுவிடலாம் . தேவைப்படின் 
அங்குள்ள பெரிய சிறிய கற்களை 
அகற்றிவிடலாம் . 
The surface of the catchment 
can be left in natural state or 
cleared of stones and rocks. 


However , to facilitate plant 
growth , the basin can be 
fertilized with manure . 


ஒவ்வொரு நீர்ப்பிடிப்புப் பகுதியைச் 
சுற்றிலும் மண் அரிப்பைத் தடுப்பதற் 
காக சிறிய ( குட்டி ) சுவர் ஒன்றைக் 
கட்ட வேண்டும் . இச்சுவரைக் 
கற்களையும் மண்ணையும் கொண்டு 
கட்டலாம் . 
Each catchment is surrounded 
by a low wall, to protect it against 
erosion (you can make this wall 
using stones or dry mud ). 


தண்ணீர் எளிதாக நிலத்தின் உள்ளே 
பாயும் விதத்தில் மேல் பகுதி 
பொலபொலவென்று உதிரியாக 
இருப்பது நல்லது . 
To enable easy water penetration 
the soil in the basin should be 
kept loose . 


தாழ்வான பகுதியில் நீரைத் தேக்கி 
வைப்பதற்காக ஒன்று அல்லது 
இரண்டு அடி ஆழமான பள்ளத்தை 
வெட்டலாம் . 
At the lowest point within the 
catchment a basin should be 
dug which can be one or two 
feet deep and 


4 


நிலத்தின் மேற்பகுதியில் வைக்கோல் 
அல்லது இலை தழைகளைப் பரப்பி 
மட்க வைப்பதன் வாயிலாக நீர் 
ஆவியாவதைக் கட்டுப்படுத்தலாம் . 
A much of straw or some other 
kind of cover can reduce water 
evaporation from the soil. 


an 


I 


- 


104 


- 


- 


மலைப் பகுதிகளில் நிலத்தின் சரிவு 
அதிகமாக இருக்கும் . இங்கு நீர்ப் 
பிடிப்புப் பகுதியை சற்று வித்தியசமாக 
நீண்ட குறுகிய பள்ளங்களாக 
அமைக்கலாம் . 
In hills , where the slopes are 
more steep , microcatchments 
can have a different form : here 
the fertile soil is disposed in long, 
narrow basins. 


105 
சிறிய நீர்ப்பிடிப்பு நுட்பத்தில் ஒரு 
சிக்கல் உள்ளது . ஒவ்வொரு 
செடியையும் பராமரிப்பதற்கு நிறைய 
நிலப் பகுதி தேவைப்படுகிறது . 
The microcatchment technique 
has one limitation : it makes use 
of much land for each plant . 


நீர்ப்பிடிப்புப் பகுதியில் மிகவும் 
தாழ்வான பகுதியில் நீரைத் 
தேக்குவதற்கான பள்ளத்தை 
அமைக்கலாம் . 


ஆனாலும் , இதில் பெரிய பயனும் 
உள்ளது . இதன் மூலம் தரிசு 
நிலத்தில் கூட செடிகளை வளர்க்க 
முடிகிறது . | 
But its advantages are greater : 
it makes barren land 
productive ; 


A basin is placed along the 
lowest strip within the 
catchment. 


இங்கு நாம் மரங்களையும் மற்ற 
செடிகளையும் வளர்க்கலாம் . 


வேறு எந்த தொழில்நுட்பத்தைக் 
காட்டிலும் இதில் செலவு குறைவு . 


Here you can grow trees and 
other plants . 


It is less expensive than most 
other techniques ; 


சமதளப் பகுதிகளிலும் இம்முறையைக் 
கையாளலாம் . இங்கு நீர்த்தேக்கப் 
பகுதியை இரண்டு பள்ளங்களாகப் 
பிரித்து மண்வளத்தைக் கூட்டலாம் . 
A similar arrangement can be 
adopted in the plains . Here the 
rainwater collecting area can be 
placed on both sides of the basin 
having fertile soil . 


மேலும் , இதன் மூலம் ஒரு பைசாகூட 
செலவழிக்காமல் கொஞ்சம் பணமும் 
சம்பாதிக்க முடியும் . 
and it can help you make 
some income by spending 
almost nothing ! 


- 


107 


1 . தரிசு நிலத்தை நல்ல 
நிலமாக மாற்றுதல் 


WASTELAND INTO 
GOOD LAND 


களர்நிலத்தை விளைநிலமாக 
மாற்றுவதற்கான முதல்படி தண்ணீர் 
பாய்ச்சுவதுதான் . 


களர் நிலத்தில் மழைநீரைப் You can make your salty barren 
பாய்ச்சுவதன் மூலம் உப்புச் land fertile by washing its extra 
சத்தை அகற்றி விளைநிலமாக salt content by rain water . But 
மாற்ற இயலும் . மண் அரிப்பின் when the infertility is due to 
காரணமாக தரிசு நிலம் 

erosion the top layer could be 
விளையாமல் இருந்தால் அதில் 

ad enriched by compost and by 
கம்போஸ்ட் உரமிட்டு விளை growing surable crops ana pants . 
நிலமாக மாற்றலாம் . 


The first thing to do for 
converting bad land into good 
land is to provide water. 


விளைநிலமாயினும் சரி , விளையா 
நிலமாயினும் சரி எல்லா நிலத்திலுமே 
சிறிதளவாவது மழை பெய்கிறது . 


தற்போதுள்ள சூழலில் பயிரிட 
இயலாத நிலங்கள் நம் நாட்டில் 
நிறையவே உள்ளன . 
There is much land in our 
country which cannot be used 
for farming in its present state . 


Everywhere there is some 
rain , on good land as well as 
on bad land , even if sparse . 


ஆனால் , இந்நிலங்களை விளை 
நிலமாக மாற்றுவது சாத்தியமே . 


விளையாத நிலத்தை விளைநிலமாக 
மாற்றுவதற்கு மழை நீரே 
போதுமானது . 
Rainwater can often suffice for 
converting bad land into a 
fertile one 


But much of such land could 
be converted into farmland 


NUPUranwla 


சில ஆண்டுகளுக்குக் கொஞ்சம் 
உழைப்பும் கவனிப்பும் 
இருந்தால் போதும் . 
if , for a few years, people 
invest in them some labour 
and necessary care. 


நிலத்தின் அருகாமையில் நீரை 
எப்படி சேமித்து வைப்பது என்று 
நமக்குத் தெரிந்திருக்க வேண்டும் . 
if you know how to collect and 
store water as near to your 
land as possible . 


108 


109 


தரிசு நிலத்தை விளைநிலமாக 
மாற்றுவதற்கு தண்ணீர் இருந்தால் 
மட்டும் போதாது . 


நிலத்தில் உப்புச்சத்து அதிகமாக 
இருந்தால் மழை நீரைக் கொண்டு 


1 


. 


If the soil contains salt you 


- 


But, having water is not 
enough to make waste land 
fertile . 


தரிசு நிலம் விளையா நிலமாக 
இருப்பதற்கான காரணத்தைக் 
கண்டறிய வேண்டும் . 


இதற்காக ஒன்றுக்கொன்று சில அடி 
தூரத்தில் ஆழமான குழிகளை 
அமைக்க வேண்டும் . 


You have to find out why 
your land is barren : 


deep furrows every few feet 
can work as drainage . 


அந்நிலத்தில் உப்புச் சத்து 
மிகுந்து உவர்நிலமாக இருக்கலாம் . 


மழை பெய்யும் போது நிலத்தின் 
மேல்பரப்பிலுள்ள உப்புச் சத்துக்கள் நீரில் 
கரைந்து குழிகளுக்குள் சென்று விடும் . 
During rains water trickles 
through the top layer of the 
soil washing the salt away into 
the furrows . 


it might be due to salty soil 


குழிகளுக்கு இடையே உள்ள 
நிலப் பகுதிகளில் உப்புச் சத்து 
இராது . 


நிலம் விளையாமல் போனதற்கு மண் 
அரிப்பும் ஒரு காரணமாக இருக்கலாம் . 
( காற்றும் மழையும் மேல் மண்ணை 
அரித்துச் சென்று விடுதல் ) 
or it might have been destroyed 
by erosion (wind and water 
carrying away good top soil ) . 


The strips between the furrows 
thus become free from salt . 


110 


111 


நிலத்தின் வளமை குறைந்திருந்தால் 
அதற்கு நீர் பாய்ச்சினால் மட்டும் 
போதாது . அதனை மீண்டும் வளமை 
நிலமாக மாற்ற வேண்டுமெனில் 
நிலத்திற்கு உணவும் தேவை . 
If the land has lost its good soil , 
what you need is not to wash it 
but to feed it : you should create 
a fertile cover over it . 


உயிரினங்களின் கழிவுகளிலிருந்து 
கம்போஸ்ட் தயாரிப்பது கடினமான 
காரியம் அல்ல . 
It is not difficult to make compost 
out of organic waste : 


இதற்காக நாம் கம்போஸ்டை 
பயன்படுத்தலாம் . 


கழிவுகளைக் குவியலாக வைத்து 
மட்க விடவேண்டும் . அவ்வப்போது 
அக்குவியலின் மீது நீர் தெளிக்கவும் . 
you just pile the waste into a heap 
and let it rot by watering it from 
time to time. 


For this purpose you can use 


compost 


கம்போஸ்டில் கால்நடைகளின் 
கழிவுகள் , தாவரங்களின் கழிவுகள் 
மற்றும் சமையலறைக் கழிவுகள் 
அடங்கும் . 


குவியலை அவ்வப்போது புரட்டி 
விடவேண்டும் . அப்போதுதான் 
எல்லாப் பகுதிகளுக்கும் காற்று 
கிடைக்கும் . 
You have to turn over the heap 
periodically in order to expose 
the whole mass to air . 


made of animal waste , vegetal 
waste , kitchen refuse etc . 


கம்போஸ்ட் தயரானதும் அதை 
மேல் மண்ணுடன் கலக்க வேண்டும் . 


தண்ணீரில் விழல் போல் படரும் 
சில செடிகொடிகளைக் கூட நாம் 
கம்போஸ்ட் தயாரிப்பதற்குப் 
பயன்படுத்தலாம் . 
You can even use as a base for the 
compost water weeds from ponds. 


When the compost is ripe , mix 
it with the top layer of your 
land . 


113 


112 
இவ்வாறு தண்ணீர் பாய்ச்சி உப்புக்களை 
அகற்றிய கம்போஸ்ட் உரமிட்ட நிலத்தில் 


வளம் குறைந்த நிலப் பகுதிகளில் 
வளரக்கூடிய மரங்கள் சில உள்ளன . 


There are trees which grow in 
poor soil 


You should grow (far the first 
few years ) on the webet an 
composted land 


: 


அவற்றில் சில மரங்கள் நிலத்தின் 
வளத்தையும் கூட்டுகின்றன . 


வளமை குறைந்த நிலத்திலும் 
வளர்ந்து அந்நிலத்திற்கு வளமூட்டக் 
கூடிய தாவரங்களை வளர்க்கலாம் . 
crops which can tolerate poor 
soil and even enrich it . 


and some trees even improve the 
soil quality . 


. 


இம்மாதிரியான தாவரங்கள் 
இடங்களுக்கேற்ப வேறுபடும் . 


இம்மரங்களிலிருந்து உதிரும் 
இலைகளே அடுத்து கம்போஸ்ட் 
உரம் ஆகிவிடும் . 


Their foliage can serve as the 
next compost 


Such crops differ from region 
to region . 


இருப்பினும் , பொதுவாக , சில 
மரங்களையும் பெரும் செடிகளையும் 
முதல் கட்டமாக வளர்க்கலாம் . 


மேலும் , இம்மரங்களிலிருந்து சில 
சமயங்களில் பழங்களும் கிடைக்கக் 
கூடும் . கிளைகளும் , கொப்புகளும் 
விறகாகப் பயன்படும் . 
and these trees might give you 
fruits as well as branches for 
firewood . 


But generally , it is better to start 
with certain trees or shrubs . 


114 


115 


தரிசு நிலத்தினை வளர்நிலமாக 
மாற்றுவதற்கு பல வழிமுறைகள் 
உள்ளன . 


தரிசு நிலத்தை வளமுள்ளதாக 
மாற்றுவதற்கு வேறு ஒரு வழியும் 
உண்டு. மழை சற்று கூடுதலாக 
இருந்தால் நிலத்தையே நாம் 
குளமாக மாற்றி விடலாம் . 
You can also convert your 
wasteland into farmland ( if you 
have enough rain ) by converting 
it into a pond for a year 


There are many ways to convert 
barren land into farm land 


அக்குளத்தில் ஆகாயத் தாமரை 
போன்ற நீர்த் தாவரங்களையும் , 
மீன்களையும் கூட வளர்க்கலாம் . 
and growing water weeds ( or 
even fish ) in this pond (water 
hyacinth might serve the 
purpose) . 


வளம் குறைந்த நிலத்தில் 
வளரக்கூடிய தாவரங்களும் 
நிறையவே உள்ளன . 
and there are many plants 
which grow on poor land . 


வறட்சி காலங்களில் நீர்மட்டம் 
குறைந்துபோய் விடும் சமயத்தில் 
நீர் முற்றிலும் வற்றிவிடும் . 


சில ஆண்டுகளுக்கு நிலத்தை 
வளப்படுத்தக்கூடிய தாவரங்களை 
வளர்க்கலாம் . (நமக்கு பயன் தரா 
விட்டாலும் பரவாயில்லை ) 
If you grow every year plants 
that enrich the soil ( even if the 
crop does not enrich you ) 


When , in the dry season , the 
water becomes shallow 
( or even disappears ) 


சில ஆண்டுகளுக்குப் பின் நமக்கு 
வளமான நிலம் கிடைக்கும் . 


அந்த நீர்த் தாவரைத்தையே 
கம்போஸ்டாக மாற்றி நிலத்தினை 
வளப்படுத்தலாம் . 
You can convert the weed into 
compost on the spot and thus 
enrich the soil . 


MMUNIMMAA 
WrimAriah 
யாப்பwiniuminum 

MMAMANNA 


You can procure for yourself 
in a few years a fertile 
farmland . 


ப 


117 


2 . களர் நிலத்தினைக் WASHING THE SALTY 
கழுவுதல் 

LAND 
தரிசாகக் கிடக்கும் களர்நிலத்தில் The barren salty land could be 
நீரைப் பாய்ச்சி அதன் உப்புச் made fertile by washing off its 
சத்துக்களை அகற்றுவதன் 

salt content with the help of rais 
வாயிலாக அந்நிலத்தை வளர் 
நிலமாக மாற்றி விடலாம் . water by making suitable furrow 
நிலத்தில் சற்று ஆழம் குறைவான to drain out the water raising 
வாய்க்கால்கள் வெட்டி மழை the soil . 
நீரைத் தேக்கி உப்புச் சத்துக்களை 
அகற்றி விடலாம் . 


உப்புச் சத்துக்களுடன் கூடிய 
நீரை வெளியேற்றியாக 
வேண்டும் . 
if the water washing the soil 
could be evacuated . 


SH 


- 


- 


தரிசு நிலத்தில் கனிம உப்புச் 
சத்துக்கள் இருக்கும் . 


கனிம உப்புக்களை 
அகற்றுவதற்காக 
In order to wash the 
salt away 


Barren land often contains 
mineral salts 


நிலத்தில் நீர் பாய்ச்ச வேண்டும் . 


இதன் காரணமாக அந்நிலத்தில் 
தாவரங்கள் வளர்வதில்லை . 
which make it difficult for the 
plants to grow . 


the land has to be drained . 


இக்கனிம உப்புக்களை மழை 
நீரைக் கொண்டு அகற்றி 
விடலாம் . 
Some of these mineral salts 
could be washed away with 
rain water 


இதற்காக நிலத்தில் ஆழம் 
குறைவான வாய்க்கால்கள் 
அமைக்கப்பட வேண்டும் . 
Such a drainage system 
consists of shallow canals 


- 


118 


119 


இந்த வாய்க்கால்களில் மழைநீர் 
தேங்கி நிற்கும் . 


for collecting the water rinsing 
the soil 


வாய்க்கால்களின் ஆழத்தை நாம் 
சுத்தம் செய்யப் போகும் 
மேற்பரப்பின் உயரத்திற்கேற்றவாறு 
மாற்றியமைக்கலாம் . 
the actual depth depending on 
the thickness of the soil layer 
you want to wash . 


எளிய ஆழமான 
வாய்க்கால்களைக் கொண்டதாக 


ஒவ்வொரு மழையின் போதும் 
நிலத்தின் மேற்பரப்பில் நீர் தேங்கி 
நிற்கிறது . 


A simple drainage system 
consists of deep furrows 


Each rainfall thus gets soaked 
in the upper layer of the soil 


செடிகளை 2 - 3 அடி அகலத்திற்குப் 
பிரிப்பதாகவும் இருக்க வேண்டும் . 


இந்த நீர் உப்புச்சத்துக்களைக் கழுவி 
அகற்றுகிறது . 


separting plant beds of 
about 2 - 3 feet width . 


and rinses it 


இந்த வாய்க்கால்கள் ஒரு அடி 
ஆழத்தில் இருக்க வேண்டும் . 


உப்புடன் கூடிய நீர் நாம் 
வெட்டியுள்ள கால்வாய்களின் 
தேங்கி நிற்கிறது . 
and the water rinsing it is 
collected in the furrows. 


The furrows should be about 
one foot deep 


120 


121 


நிலத்தைக் கழுவுதல் விரைவாக 


- 


1 


* 


* 


, 


. . " 


- 


போதுமான அளவு மழை பெய்து 
வரும் ஒரு நிலப் பகுதியில் உப்புச் 
சத்துக்களை அகற்றுவதற்கு இரண்டு 
ஆண்டுகள் பிடிக்கும் . 
Washing salty soil in a region with 
sufficient rainfall can take a couple 
of years. 


* 


Washing of land is not a quick 
preces 


உண்மையில் நிலத்தைக் கழுவும் நீர் 
விரைவில் வெளியேறக் கூடாது 


கடலிலிருந்து மீட்கப்பட்ட நிலப் 
பகுதியைக் கூட 5 அல்லது 6 
ஆண்டுகளில் விளைநிலமாக 
மாற்றுவது சாத்தியமே . 


Indeed , the water rinsing the 
land should not run off too 
fast on the field ; 


You can even wash land reclaimed 
from the sea in about 5 -6 years. 


சற்று ஆழமான வாய்க்கால்களில் 
உள்ள தண்ணீரும் கூட மெதுவாகவே 
வெளியேற வேண்டும் . நிலத்தின் 
சரிவுக்கு இணையாக இவ்வாய்க் 
கால்கள் அமைய வேண்டும் . 
and even the water in the furrow 
should flow very slowly (make 
your furrows parallel to the 
slope ) 


இல்லாவிடில் மண் அரிப்பு ஏற்பட்டு 
நமது நிலம் வளத்தை இழக்கும்படி 
நேரக்கூடும் . 


else your land could get 
eroded and thus lose the 
good top soil . 


123 


3 . மலைச்சரிவுகளில் இயற்கை SELF -FORMING 
முறையில் அடுக்குதளம் TERRACES ON SLOPES 
அமைத்தல் 


மழை நீரினால் அரித்துச் 
செல்லப்படுகிறது 


அடுக்குத் தளங்களில் மரங்களை Rows of trees planted on terraces 
வரிசையாக நட்டு மழைக்காலங் can serve as soil traps to protect 
களில் ஏற்படக்கூடிய மண் your land against the ravages of 
அரிப்பிலிருந்து நிலத்தைப் the rain . 
பாதுகாக்கலாம் . 


washed away by the run -off 
water . 


நீரோட்டத்தின் வேகத்தைக் 
கட்டுப்படுத்துவதன் மூலம் மண் 
அரிப்பைச் சற்றுக் கட்டுப்படுத்த 
இயலும் . 
You can slow down that run - off 
so the water will pick up smaller 
quantities of the top - soil. 


மலைப்பகுதிகளில் 
On hillside land 


INNEET 


மழை அதிகமாகவும் அடிக்கடியும் 
பெய்வதன் காரணமாக 


நீரோட்டத்தின் வேகத்தைக் 
கட்டுப்படுத்தி வளமான மேல் மண் 
அரித்துச் செல்லப்படுவதைத் 
தடுப்பதற்காக மண் வலைகளை 
அமைக்கலாம் . 
For slowing down the water and 
making it lose the fertile mud it 
carries , you can make " soil- traps" : 


where rain is very violent or 
very frequent 


உதாரணத்திற்கு நிலச்சரிவுகளில் 
ஒரே மட்டத்தில் கற்களைக் கொண்டு 
மேடைகளை அமைக்கலாம் . 


வளமான மேல்மண் 
all the fertile top -soil gets 
lost 


for example , by building low 
walls horizontally at the 
slope . 


125 


தடுப்பு சுவருக்குப் பதிலாக கிளை 
கொப்புகளுடன் வேகமாக வளரக்கூடிய 
உயரம் குறைவான மரங்களை நடலாம் . 


124 
சரிவில் ஓடிவரும் தண்ணீர் அரித்துக் 
கொண்டு வரும் மேல் மண்ணை 
மேடையின் உட்புறம் கொண்டு வந்து 
சேர்த்து சமவெளிப் பகுதியை 
அமைக்கும் . 
The run -off water will then deposit 
all the washed -away soil at the 
uphill side of the wall , to form a 
horizontal flat area : a " terrace " . 


instead of building a barrier. These 
trees should be of a short, stubby 
fast -growing kind . 


இதுபோன்ற மண் வலைகள் 
பெரும்பாலும் கற்களைக் 
கொண்டு அமைக்கப்படுகின்றன . 


மரங்களைக் கொண்டு மண்வலை 
அமைப்பதில் பல அனுகூலங்கள் உண்டு . 


Such soil -traps are built most 
often with stones 


There are many advantages of 
a planted soil - trap : 


அல்லது மரத்துண்டுகளைக் 
கொண்டும் தடுப்புச் சுவர் போன்ற 
மேடைகளை அமைக்கலாம் . 
or formed by barriers made 
with wood . 


முதலில் மரங்களிலிருந்து பழங்கள் 
இலைகள் விறகிற்கான மரம் ஆகியவை 
கிடைக்கும் . 


first of all , these trees will 
produce fruits , leaves and 
firewood . 


மண்வலைகளை அமைப்பதற்கு வேறு 
ஒரு வழியும் உள்ளது . உதாரணத்திற்கு 
மரங்களை வேலிபோல் வளர்க்கலாம் . 
There are other ways, too , to 
create such a soil - trap : for 
example , by planting trees 
( a hedge ) 


அதே சமயத்தில் அம்மரங்கள் 
கொன்றை வகையாக இருந்தால் 
அவற்றின் வேர்கள் நிலத்தில் 
தழைச்சத்தை ( நைட்ரஜனை) சேமித்து 
வைத்து நிலவளத்தை அதிகரிக்கும் . 
At the same time, if they are 
leguminous plants , their roots 
enrich the soil with nitrogen 
( a natural fertilizer ). 


- 


- - 


126 
மூன்றாவதாக மரங்களின் வேர்கள் 
நிலத்தைப் பிடிப்புடன் வைத்து 
( மழை அல்லது காற்றினால் ஏற்படக் 
கூடிய ) மண் அரிப்பைத் தடுக்கின்றன. 
மேலும் , தடுப்புச் சுவர் அமைப்பதைக் 
காட்டிலும் மரம் வளர்ப்பதற்கு ஆகும் 
செலவு குறைவு. 
Thirdly , their roots hold the soil in 
place and resist erosion (destruction 
by water or wind ). Besides, it is less 
expensive to plant trees than to 
build terraces . 


127 
மரங்கள் சற்று வளர்ந்தவுடன் 
இடைவெளிகளில் கிளை கொப்புகள் 
சோளத்தட்டைகள் போன்றவற்றைப் 
பரப்பி வைக்கலாம் . 
When the trees are sufficiently 
grown you can lay along the 
hedge twigs , branches , 
corn - stalk etc. 


அடுக்குதளம் அமைந்த பின்பு 
மரங்களின் மேற்பகுதியை வெட்டி 
விடலாம் . 


அப்படி ஒரு மண்வலையை நாம் 
அமைக்க வேண்டும் என்றால் 
சவுண்டல் ( சுபாபுல் ) போன்ற மரங்களை 
இரண்டு வரிசைகளில் நடலாம் . 
வரிசைகளுக்கிடையே 30 முதல் 60 
செ . மீ . வரை இடைவெளிவிட வேண்டும் . 
If you decide to plant such a 
soil -trap (with leucaena , for 
example ) you should plant trees 
in double rows (30 - 60 cm 
between rows ) ) 


You can even cut down the 
crown of these trees , once the 
terraces are formed 


மீதியுள்ள மரப்பகுதியும் வேர்களும் 
மண் வலையாகச் செயல்படும் . 


இந்த இரட்டை வரிசைகளை ஆறு 
மீட்டர் இடைவெளி விட்டு நடலாம் . 
செங்குத்தான சரிவில் இந்த இடைவெளி 
சற்றுக் குறைவாக இருக்கலாம் . 
These double rows can be 
planted every 6 metres (or less 
if the slope is steep ). 


leaving only the stems and the 
roots , essential for the 


soil -trap . 


மரங்களை 8 முதல் 10 செ . மீ . 
இடைவெளி விட்டு நெருக்கமாக 
நடவேண்டும் . 
the trees should be planted 
closely to each other (8 - 10 cm ). 


இவ்வாறாக நாம் நிலத்தைப் 
பாதுகாத்து மரங்களிலிருந்தும் கூடுதல் 
பயன்களைப் பெறலாம் . 
You thus save your land with 
simple means and even get 
additional profit by using what 
the trees produce . 


. 


4 . ஓடிவரும் தண்ணீ ரைச் CATCHING THE 

சேமிப்பது எப்படி ? RUN - OFF WATER 
மழைக் காலங்களில் நிலத்தின் The extm water of the rainy season 
மீது வழிந்து ஓடும் உபரியான whcih flows over the earth comil 
தண்ணீ ரை சிறிய அணைகள் be preserved for the dry days by 
கட்டுவதன் மூலமோ , நிலத்தில் trapping it in small dans made of 
ஆழமான குழிகள் வெட்டியோ earthfilled sacks or in deep holes 
மண் சாக்குகளை அமைத்தோ made in the way of the flowing 
பாதுகாத்து வறட்சியான காலங் - aa . 
களில் பயன்படுத்தலாம் . 


129 
மற்ற மாதங்களில் தண்ணீருக்காக 
மக்கள் இயற்கையில் அமைந்த 
அல்லது மனிதர்களால் அமைக்கப் 
பட்ட நீர்த்தேக்கங்களை நாட 
வேண்டியுள்ளது . 
But during the rest of the year 
people have to depend on water 
reserves, natural or artificial, 
made during the rainy season . 


- 


மழைக்காலத்தில் பெருமளவில் 
பெய்யும் மழையினால் நாட்டில் 
வெள்ளம் ஏற்படுகிறது . 


அநேக பகுதிகளில் மழையானது 
In many regions all the 
yearly rainfall 


The large part of rainfall 
during the rainy season floods 
the country 


வருஷத்தில் ஒருசில மாதங்களில் 
மட்டுமே பெய்கிறது . 


சில மணிநேரங்கள் அல்லது சில 
நாட்களுக்குள் இந்த வெள்ளம் 
நதிகளை அல்லது கடலை 
நோக்கிச் சென்றுவிடுகிறது . 
and these floods run off within 
a few hours or a few days towards 
the rivers and into the sea . 


is concentrated in one 
short period 


அப்போது மட்டுமே தண்ணீர் 
நிறையக் கிடைக்கிறது . 
when there is plenty of 
water . 


ஓரளவு தண்ணீர் ஆங்காங்கே 
பூமிக்குள் சென்று நிலத்தடி நீராக மாறி 
கிணறுகளுக்கும் மற்ற நீர் நிலை 
களுக்கும் பயன்தருகிறது . 
There is another smaller part 
of the water which seeps into 
the soil and becomes ground 
water (accessible through wells 
and water - holes ) 


130 


131 


இன்னும் சிறிதளவு தண்ணீர் குளம் 
குட்டைகளில் தேங்குகிறது . 


ஏன் , அது ஆண்டு முழுவதும் கூட 
பயன்தரக் கூடும் . 


for the whole year. 


கக் 


There is some left over water 
as well which is collected into 
ponds and tanks. 


மழைகாலத்தில் ஓடிச் செல்லும் 
தண்ணீரை 


வழிந்தோடும் தண்ணீரைத் தடுத்து 
நிறுத்த இயலும் 


If people can collect part of the 
run - off water during the rainy 
season 


Run - off water can be 
caught by traps 


மக்கள் ஓரளவிற்குத் தேக்கி 
வைத்தால் 


ஆனால் , அந்த நீரை எங்கே 
தடுப்பது 


and if they can keep it 


if you know where to make 
such a trap 


மழை இல்லாத காலத்தில் அது 
நமக்குப் பயன்தரும் முக்கியமான 
நீர்த்தேக்கமாக இருக்கலாம் . 


மேலும் எப்படித் தடுப்பது 
என்பதை நாம் தெரிந்து கொள்ள 
வேண்டும் . 


this can be a good way of 
making an important water 
reserve 


and how to do it 


132 


133 


சிறிய அணைகள் , தடுப்பு சுவர்கள் 
அல்லது பள்ளங்கள் வாயிலாக நீரைத் 
தடுத்துச் சேமிக்கலாம் . 


இந்த வாய்க்கால்களை சற்று 
ஆழப்படுத்தலாம் . கூடவே , 
ஆங்காங்கே குழி வெட்டலாம் . 


with small dams, terraces or water 
holes. 


making these gutters deeper 
after a few days and forming 
shallow basins here and there . 


வழிந்து ஓடும் தண்ணீரைத் தடுத்து 
நிறுத்துவதற்கு முன்பாக தண்ணீர் 
எந்த வாட்டத்தில் ஓடுகிறது என்பதை 


இந்தக் குழிகளை சற்று ஆழமாக 
வெட்டுவதன் மூலம் 


In order to catch the run -off water 
you have to first observe the path 
the water flows 


If these gutters become somewhat 
deeper 


மழை பெய்து முடிந்ததும் 
கவனிக்க வேண்டும் . 


தண்ணீரை சிறிய அணைகளில் 
தடுக்கலாம் 


immediately after rainfall . 


you can stop the water with 
small dams 


இந்த அணைகளை மண்ணினாலும் 
வைக்கோல் பாய்களைக் கொண்டும் 
அமைக்கலாம் . 


வழிந்தோடும் தண்ணீர் நிலத்தின் 
சரிவை ஒட்டி சிறு வாய்க்கால்களில் 
ஓடுகிறது . 
Run - off water generally flows 
in many small gutters along 
gentle slopes 


made out of earth and 
straw mats . 


134 


135 


இது போன்ற தடுப்பணைகளுடன் 
கூடிய பள்ளங்கள் சிறிய குளங்களாக 
மாறும் . 
Such dams, with the gutters , 
will form small ponds. 


மண்ணினால் நிரப்பப்பட்ட இந்தப் 
பைகளை நாம் செங்கல்களைப் 
போலவே பயன்படுத்தலாம் . 
அவற்றை நிலையாக வைப்பதற்கு 
மூங்கில் கம்புகளையும் 
தேவையானால் பயன்படுத்தலாம் . 
You can build your dam with 
these sacks of earth , as if they 
were large bricks. You can 
occasionally fix them with 
bamboo poles . 


. 


PUICS . 


சிறிய அணையைக் கட்டுவதற்கான 


களிமண் கிடைக்கும் 
இடங்களில் அதைப் 
பயன்படுத்தலாம் . ஏனெனில் 
அது நீர்க்கசிவைத் தடுக்கிறது . 
If you can have clay you should 
use it as clay resists seepage . 


The best way to build a small dam 


சரியான வழிமுறை கோணிப் 
பைகள் அல்லது வைக்கோல் 
பாய்களில் மண்ணை நிரப்பி 


கோணிப்பைகள் , மண்ணை 
ஓடிவிடாமல் பிடித்து வைக்கின்றன . 


is by making sacks or big 
pockets out of straw mats 


The sacks protect the clay from 
being washed away by the 
running water 


அவற்றைக் கொண்டு நீரோட்டத்தைத் 
தடுத்து நிறுத்துவதுதான் . 


சற்று உயரமான அணைகளுக்கு 
மூங்கில் கம்புகள் நங்கூரம் போல் 
பயன்தருகின்றன . 
and the bamboo poles anchor 
the whole dam ( if it is high ) 


and filling them with earth (the 
mat will keep the earth from 
being washed away ) . 


137 


136 


இந்த மூங்கில் கம்புகள் 
கோணிப் பைகளை அசையா 
வண்ணம் நிறுத்தி வைக்கின்றன . 
to the ground 


குளத்தை நிழல் பகுதியில் 
அமைத்தால் நீர் ஆவியாவதையும் 
தடுத்து நிறுத்தலாம் . 
You can lessen evaporation , 
too , by keeping the water 
surface in shade . 


குளம் - குட்டையின் அடிப் 
பகுதியிலும் பக்கவாட்டிலும் 


வழிந்தோடும் தண்ணீரைத் தடுத்து 
நிறுத்துவதற்கு சுலபமான வழி 
ஆழமான பள்ளங்களைத் தோண்டி 
வைப்பதுதான் . தோண்டும் போது 
எடுத்த மண்ணை குழியின் 
விளிம்பில் போட்டு விடக்கூடாது . 
A simpler way for collecting 
run -off water is by digging 
deep holes in its way (but don t 
forget to take the dug out earth 
away from the rim ). 


It would be advantageous if 
you can line with clay 


களிமண்ணைப் பூசி வைப்பதன் 
வாயிலாக 


the bottom and the sides of 
your pond 


வழிந்தோடும் தண்ணீர் இந்தக் 
குழிகளில் நிறைந்து நிற்கும் . 
The running water thus gets 
trapped , filling the hole up 
to the brim 


பள்ளங்கள் நிறைந்த பின் 
வழிந்தோடும் . 


நீர்க்கசிவைத் தடுக்கலாம் . 


before continuing its course . 


to prevent seepage . 


139 


138 


இந்த நீர்த்தடுப்புகள் வாயிலாக 
நாம் மழைநீரை ஓரளவுக்குத்தான் 
சேமித்து வைக்கிறோம் . 


மழைக் காலங்களில் வழிந்து ஓடும் 
தண்ணீர் எல்லா இடங்களிலும் 
காணப்படுகிறது . 
Run -off waterways happen to 
be everywhere when it rains . 


By making your own water 
trap you take only a little of 
all the rain water : 


- 


நீர்த்தடுப்பு சாதனத்தை நமது 
வயல்களுக்கு 


நமது அக்கம்பக்கவாசிகளுக்கு 
வேண்டிய அளவு நீர் மிச்சம் 
இருக்கும் . 
there remains enough for 
all your neighbours . 


You can thusmake your 
water- trap 


சமீபமாக எங்கு வேண்டுமானாலும் 
அமைக்கலாம் . 
as near as possible to your field 


நமது நீர்த்தேக்கத்தை நிரப்பிய 
பின் உபரி நீர் அதன் போக்கில் 
ஓடிச் செல்கிறது . 
The run - off water, once it 
has filled your trap continues 
on its way 


- 


- - 


தண்ணீர் மிகவும் தேவைப்படும் 
நமது வீட்டிற்குப் பக்கத்திலும் 
அமைத்துக் கொள்ளலாம் . 
or to your house where you 
need the water most . 


இந்த உபரி நீர் எல்லோரது 
நீர்த்தேக்கங்களையும் நிரப்பும் . 
ஒரு தடவை பெய்யும் மழையே 
எல்லோருக்கும் வேண்டிய அளவு 
நீரைச் சேமித்து வைக்க 
பயன்படுகிறது . 
and can fill up the water traps 
of all others . Thus , only one 
rainfall can give more water 
than all of you can catch . 


141 


5 . குறைந்த அளவு நீரில் CROPS THAT NEED 

வளரும் பயிர்கள் LITTLE WATER 
குறைந்த அளவு நீரில் Farmers can virtually evade drought 
வளரக்கூடிய பயிர்களையும் by growing crops and trees that 
மரங்க ளையும் வளர்ப்ப தன் need little water. Millet and coconut, 
வாயிலாக நாம் வறட்சியை for example , can be successfully 
சமாளிக்கலாம் . சோளப்பயிரும் grown in drought conditions . 
* தென்னையும் குறைந்த அளவு 
நீரில் வளரக் கூடியவை . 


உதாரணத்திற்கு நெல்பயிருக்கு மற்ற 
பயிர்களைக் காட்டிலும் அதிகமாக 
தண்ணீர் தேவைப்படுகிறது . 
For example : rice needs a lot 
of water, much more than 
other crops , 


VAN 


வீடுகளுக்காகக் கிடைக்கும் தண்ணீரை 
எல்லா வீட்டுக்காரர்களும் சமமாகப் 
பயன்படுத்திக் கொள்கின்றனர் . 


Water for household use is 
generally shared equally by 
each householder. 


கோதுமைக்கு நெல்லைக் காட்டிலும் 
தண்ணீர் குறைவாகவே தேவைப் 
படுகிறது 
Wheat needs less water than 
rice ; 


ஆனால் , தாவரங்களுக்குத் 
தேவையான தண்ணீர் ஒவ்வொரு 
நிலப்பகுதி மற்றும் தானியங்களுக்கு 
ஏற்ப மாறுபடுகிறது . 
But water for irrigating crops/ 
plants is required in varying 
quantities depending on the 
kind of plants you grow and 
the type of land you have . 
அடிக்கடி வறட்சி ஏற்படும் பகுதி - 
களில் குறைந்த அளவு தண்ணீர் 
தேவைப்படும் செடி கொடிகளை 
வளர்க்கலாம் . 
In regions where drought is 

frequent one can grow plants 
Tam 

which need little water. 
* மொழிபெயர்ப்பாளரின் குறிப்பு : இந்த நூலை இயற்றியவர் பிரான்சு 
நாட்டைச் சேர்ந்தவர் . தென்னைமரம் வறட்சியைத் தாங்கக்கூடியது 
எனக் குறிப்பிட்டுள்ளார் . பனைமரம் வறட்சியைத் தாங்கக் கூடியது . 
ஆகவே , தென்னைக்கு பதிலாக நாம் பனை என்று பொருள் 
கொள்ள வேண்டும் . 


புஞ்சைத் தானியங்களுக்கு கோதுமையைக் 
காட்டிலும் தண்ணீர் குறைவாகவே 
தேவைப்படுகிறது . புஞ்சைத் தானியங்கள் 
வறண்ட பகுதிகளுக்கு ஏற்றவை . 
and millet needs even less water 
than wheat. Indeed , millet is an 
ideal staple food for dry land . 


ைைல 


ஒரு ஏக்கர் நெல்பயிருக்குத் 
தேவையான தண்ணீரைக் கொண்டு 
பல ஏக்கர்களில் புஞ்சைப் 
பயிர்களை வளர்க்கலாம் . 
Using the same amount of 
water that you need for one acre 
of rice you can grow several 
acres of millet. 


142 


தினை, சாமை போன்ற தானியங்களில் 
சத்து அதிகம் உண்டு . இவற்றைப் 
பயிரிடும்போது வறட்சி பற்றி நாம் 
அஞ்ச வேண்டியதில்லை 
Millet is a rich food , and easy to 
harvest . By growing millet you 
will have less fear of drought. 


அதைத்தான் நாம் செய்து 
கொண்டிருக்கிறோம் . 
பணச் செலவில்லாமல் வாழ்க்கையை 
நடத்தமுடியும் என்ற நம்பிக்கையை 
மக்களுக்குத் தரும் முறைகளை நாம் 
தேர்தெடுக்க , 
THAT IS WHAT WE DO . 
WE SELECT METHODS 
WHICH ENABLE PEOPLE 
TO ASSURE THEIR LIVELIHOOD 
WITHOUT SPENDING CASH . 


- 


எவ்வளவோ மரங்கள் வறட்சியைத் 
தாங்கிப் பழங்களையும் தரக்கூடியவை 
அதுபோன்ற மரங்களின் வேர்கள் 
மண்ணில் ஆழமாகச் சென்று நீரை 
உறிஞ்சுகின்றன . 
Many trees survive drought and 
give nourishing fruits . Such a tree 
keeps a reserve of water and its 
roots reach deep to find moisture . 


பாரம்பரிய முறைகள் மற்றும் மேம்பட்ட 
விஞ்ஞான அறிவினை பயன்படுத்த 
வேண்டும் . 


MAKING USE 
BOTH OF TRADITIONAL KNOWHOW 
AND OF ADVANCED SCIENCE . 


- 


நாம் நெல் அல்லது கோதுமைப் 
பயிர்களை வளர்க்கும் போதுகூட 
புஞ்சைப் பயிர்களையும் வளர்த்து 
பல தென்னை மரங்களையும் 
வளர்க்கலாம் . 
So , even when you grow rice or 
wheat , don t forget to grow some 
millet and some coconut trees 


அந்தந்தத் தகவல்கள் பள்ளிக்குச் செல்லாத 
மக்களுக்கு கிடைக்கும்படி செய்யவேண்டும் . 
படங்கள் மற்றும் குறைந்த அளவு பாடங்களோடு 
அவற்றை விளக்க வேண்டும் . 
THAT INFORMATION WE MAKE 
ACCESSIBLE FOR UNSCHOOLED PEOPLE . 
BY EXPLAINING IT IN DRAWINGS WITH 
LITTLE TEXT. 


AMMAA 


- 


- 


- 


இவ்வாறு செய்வதன் மூலம் 
எதிர்வரும் காலத்தில் வரக்கூடிய 
வறட்சியை சமாளிக்கலாம் . 


as a safeguard against possible 
drought in the days ahead . 


இந்த விளக்கங்களை பத்திரிகைகள் , 
போஸ்டர்கள் வாயிலாகவும் , உள்ளூர் 
செய்தித்தாள் மற்றும் சில வழிமுறைகள் 
வாயிலாகவும் நாம் பரப்ப வேண்டும் . 
THAT EXPLANATION WE DIFFUSE AS WALL 
JOURNALS, POSTERS , INSERTS IN THE 
LOCAL PRESS OR IN OTHER SIMILAR WAYS . 


* 


